ஸ்ரீ 
ஸ்ரீராமஜெயம் . 


வாலிமோட்சம் 


மூலமும் உரையும் 

-- 


இஃது 

மணிமங்கலம் , 
வடிவேலுமுதலியாரவர்களால் 

பார்வையிடப்பட்டு , 


H 


மதுரை புதுமண்டபம் புத்தகஷாப் 

பி . நா . சி . கடைகாரியம் , 
எம் . கிருஷ்ணப்பிள்ளை யவர்களால் 

பிடாரித்தாங்கல் , 
நாராயணசாமிமுதலியார்குமாரர் 
சிதம்பரமுதலியாரவர்களது 

சென்னை 
வித்தியாரத்நாகர அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1914 . 


சென்னை பிரம்பூர் குயப்பேட்டை 65 - வது - நெம்பர் வீடு . 


* 


* 


உ 


கணபதி துணை . 


புதிதாய் அச்சிட்ட 
வள்ளியம்மை சுயம்வரம் . 


இஃது வள்ளியம்மை மான்வயிற்றிற் ஜெனித்து குறவர்க் காச 
னாகிய நம்பிராசன் கிரகத்தில் வளர்ந்து கன்னிப்பருவங்கழித்து தக்க 
பருவ திசையடைந்து வனஞ்சென்று செந்தினைக்கதிரைப் பக்ஷிஜாதி 
கள் கொய்பாது காவல் புரிந்து நாரதமா முனிவரோடு வாதுகூறிச்சுப் 
ரமண்ய வேடுவனோடு வாது பேசிப் பண்டாரக் கிழவனோடு மனமகி 
ழ்ந்து பரண்மீதிருந்து அன்னவருக்குத் தொண்டு செய்து சுனையை 
படுத்து யானையாற் சிவசுப்பிரமணியரை காந்தர்வ மணம்புரிந்து தினை 
க்கதிரறுத்து அண்ணமார்களோடு சிற்றூர் சென்று குகனை நினைந்து 
சோசித்துப் பின்னர்ச் சிவசுப்பிரமணியரைப் பாணிக்கிரகணஞ் செ 
ய்து திருப்பரங்குன்றஞ் செல்லுதல் . இப்பாகங்களில் சாஸ்திரயுத் 
தப்படி நவரசங்களாலும் இந்துஸ்தான் , பாரீஸ் , கெஜல் , டோமரி 
துக்கடா, சிந்து , கீர்த்தனை , கலிப்பா , வெண்பா, விருத்தப்பா, ஓரடிப் 
பதம் முதலிய வர்ணமெட்டுகளினா வியற்றப்பெற்று நல்ல கிளேஸ் 
கடிதத்தில் ஆங்காங்கு . ஐதீகப்படங்களமைத்து அச்சிட்டுத் தயாரா 
யிருப்பதாலும் காப்பி சொற்பமாய் அச்சிட்டிருக்கிறபடியாலும் வே 
ண்டுவோர் என்விலாசத்திற் கெழுதிப் பெற்றுக்கொள்ளலாம் . 
புத்தகம் ஒன்றுக்கு விலை அணா 

0 12-0 
என்னுடைய பெரிய கேட்லாக் வேண்டுமானல் அரையணா 
ஸ்டாம்பு அனுப்பினால் அனுப்பப்படும் . 

இப்படிக்கு 
பி . நா . சிதம்பரமுதலியார். 

பிரம்பூர் பாரெக்ஸ் போஸ்டு . 


மதராஸ் . 


ஸ்ரீ 
ஸ்ரீராமஜெயம் . 


வாலி மோட்சம் 
மூலமும் - உரையும் . 

--- 


415-9 


. 


காப்பு . 


திருவளருங்கிஷ்கிந்தைக் கிறைவனாம்வாலியையுஞ் 

சிதைத்திராமன் 
மருவுபெருப்பரமபத மளித்தவொருசரிதமதை 

மாநிலத்தில் 
உரிமைபெறச்செந்தமிழி லுகந்துரைக்கவோங்காரத் 

துள்ளாய் நின்ற 
கரிமுகத்தெம்பெருமானைக் காலையிலுமாலையிலும் 

கருதிவாழ்வாம் . 


அவதாரிகை . 


ஸ்ரீராமபாணம் தைத்தமாத்திரத்தில் வாலி மதிமயங்கி கூறத் 
தொடங்கினான் அதெப்படியெனில் . 


கவி . 


நேமிதான்கொலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம் 
ஆமிதாங்கோலோ வன்றெனின் குன் றுருவயிலோ 
நாமவிந்திரன் வச்சிரப்படைகொலோ நடுவிற் 
போமெனும்படி பொன்றுமோயாதெனப்புகல்வேன் . 

இதன் பொருள் . 


வாராய்மனதே யானும்சுக்ரீபனுமாக மனக்குரோதத்தினாலெதி 
ர்த்து கைகலந்து போர்செய்கிறசமையத்தில் இன்னுடைய நடுமார்பி 
லொரு ஆயுதமல்லவோ வந்துபட்டிருக்கிறது இந்த ஆயு தமானது 


வாலி மோட்சம் . 


என்னுடைய மார்பைத் துளைத்து பிராணவாயுவைப்பருகி மறுபுறமும் 
பாய்ந்திருக்கிறது இது ஆருடைய ஆயு தமென்று ஆராய்ந்துபார்க்கு 
மிடத்தில் . 

நேமிதான் கொலோ- என்பது . 
முப்பத்திரண்டுலட்சம் யோசனை விஸ் தாசமான ஜீராப்தியின் 
கண் ஆயிரம் பணாமுடிச்சேடன் பேரில் பள்ளிகொண்டு கெருடவாக 
னமுங் கெருடத்துவசமும்விளங்கச் சங்குசக்கரம் துரோணம் வாள் 
கெதையென்று சொல்லப்பட்ட பஞ்சாயுதமுந்தரித்து பூமிதேவியும் 
லட்சுமியும்வசிக்க சனகசனந்தனர் சனார்த்தனர் சனற்குமாரர் முத 
லான பிரமரிஷிகள் வணங்கித்தோத்திரஞ்செய்ய தும்புருநாரதர் கீத 
ம்வடிக்க சித்தவித்தியா தார் நாகர் காந்தருவப்பெண்கள் தெய்வரம் 
பைமுதலானவர்களும் பரதநாட்டியம் நடிக்க தங்கநவரத்தின கசிதநாக 
மணியும் மகுடகிரீடதுளபமாலிகாபரணமுங் கங்கண கடககேயூரமுத் 
துநாகரத்தினாபரணமுங் கரகமல விரலாழிச் சேர்வையுந் துலங்க அமி 
ர்தபரிமளவிலாசமும் கோலாகலமான வேதாளதாளமும் நீலமாகதம 
ணல்மேனியும் நவமணிக்குண்டல மண்டலகொண்டமும் சாஸ்திரநாம 
தீபமோ சுனமாலையும் அழகொளி விரிந்த திருவரையொயிலும் மரகத 
நீலப்பச்சைவர்னக் கச்சுடையும் பீதாம்பரச்சேர்வையும் பீதாம் பரக் 
குடையும் பாத தண்டையும் ரணவீரகண்டாமணி நாகமும் சத்துருச 
ங்கா ரவீரகோ ரமும் மித்துருபரிபாலனமொத்தசாந்தத்தோடு ஸ்ரீவை 
குந்தமென் றநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமந்தா ராயணருடைய தி 
ருக்கரத்தில் தாங்கியிருக்கப்பட்டநேமியோ அது அவன் இந்திரன் 

மு 
தலிய தேவர்கள் வேண்டுகோளால் பூர்வத்தில் சலந்தராசூரன் பேரில் 
ஏவினசக்கரமாயிற்றே அப்படிப்பட்டசக்கரத்தை என்பேரில் விடலா 
மா நானென்னவபராதியர் இதென்ன ஆச்சரியம் ஆகையால் அந்தநா 
ராயணருடைய சக்கராயுதமுமல்ல . 

நீலகண்டநெடுஞ்சூலம் - எ - து . 
நீலகண்டனென்றும் கறைக்கண்டனென்றும் காலகண்ட மூர்த் 
தியென்றுஞ் சொல்லப்பட்ட சங்கான் சதாசிவன் நிமலன் நிருதான் 
இறையவன் சர்ப்பாபரணன் சந்திரசேகரன் அடியவர்க்கினியன் கால 
காலன் காலசந்திரசூடன் காமதகனன் கங்காளன் திரிநயனன் திரிபு 
ராந்தகன் திரியம்பகன் திரிலோகநாயகன் திரியட்சரன் திரிகோண 
ன் திரிசூலதேவன் திகம்பரன் மான் மழுவும் துடியுங் கபாலமுஞ் 
சூலமேந்தி விபூதிருத்திராட்சமா விகாபரணனாய் பஞ்சாட்சரமூர்த்தி 


வாவி மோட்சம் . 


யாகி புலித்தோலுடையும் ஆனைத்தோல் போர்வையுமாம் இமோர்ப் 
பர்வதராசகுமாரி தாசமேனி தமனோகானாப் பிரகாசிக்கப்பட்ட பரம 
சிவனைச் சங்கரிக்கவேண்டுமென்று தாருகாவன மகாரிஷிகள் அவிகார 
வேள்வி செய்து அதில் ஒருதிரிசூலத்தை நியமித்து அவர் பேரிலே 
வினர்கள் அவர் அந்தசூலத்தைபிடித்துத் தனக்கு ஆயுகமாகவல்ல 
வோ வைத்துக்கொண்டார் அந்தத் திரிசூலிதானோ இதுவென் றும்பா 
ர்த்தால் அவருந்துஷ்டர்பேரிலல்லவோ ஏவுவார் யானோவென்றால் அ 
வரைப்போல நாராயணற்குப்பத்தரல்லவோ ஆகையால் அவரும் என் 
பேரில் ஏவமாட்டார் . 

ஆமிதாங்கொலோ வன்றெனிற்குன் திருவயிலோ- எ - து . 

ஹரிசக்கரமுமல்ல ஈசன்சூலமுமல்ல இன்னும் விசாரிக்குமிடத் 
தில் ஆதிநாளையில் அசுரகுருவான சுக்கிரபகவான் காலகேயன் மக 

பாகிய மாயையென்பவளையழைத்து அவளுக்குவிஞ்சைமந்திரம் உப 
தேசித்து அவளை க்காசிபருடைய தபசைக்குலைந்துப் புணர்ந்துவரும் 
படியனுப்ப அவள் போய் அப்படியேகூடிச் சூரபன்மன் சிங்கமுகாசுர 
ன் ஜெகமுகாசூரன் முதலான புத்திரர்களைப் பெற்றாள் அவர்கள் பிரப 
லமாகிய புத்திரமித்திராதிகளோடு கூடிப்பெருகித் தென்சமுத்திரத் 
தில் வீரமகேந்திரபுரிபட்டணமுண்டுபண்ணி அதிலிருந்து பதினாறு 
லோகத்தையு மாண்டு திரிமூர்த்கிகளும் தேவா திகளும் பணிவிடை 
செய்துவரும்படி அவர்களை அநேகவு பத்திரவஞ்செய்துவருகிற நாளி 

ஒருநாள் தேவாதிகளைக்காக்கவேணு மென்று சிவன் திருவுளம்வை 
த்தமாத்திரத்தில் பிர்மாவிஷ்ணு ருத்திரன் சதாசிவன் மகேசுவரன் 
மனோன்மணியென்கிற ஆறுதெய்வீகமும் ஒருருவமாய்ப்பரமசிவனு 
டைய அக்கினி கண்ணிற்பிறந்து சரவணப்பொய்கையில் வளர்ந்து பார் 
வதியம்மனுக்குப் புத்திரனாகவமைந்து சுத்தவீரர்களான லட்சத்தொ 
ன்பது தம்பிமார்களும் இரண்டாயிரம்வெள்ளம் பூதப்படைகளும் பு 
டைசூழ்ந்துறைப் பராசத்தியைத் தானே வேலாயுதமாகக்கொண்டு அ 
ம்சவாகனமேறி வீரமகேந்திரபுரிபட்டணத்திற்கு அசுரசங்காாஞ்சே 
ய்யத்தக்க தாய்ப்போகிறபோது ஓம்சரவணபவாவென்ற சடாட்சாரூ 
பியாகிய சிவசுப்பிரமணியக்கடவுள் கிரவுஞ்சகிரிபர்வதத்தையூடுருவச் 
செய்யப்பட்ட வேலாயு தந்தானோ இதுவென்று பார்க்கிறபோது அவ 
பஞ்சகர்த்தாக்களும் பராசத்தியும் ஒருரூபமாகப் பிறந்துதேவாதிக 
ளுக்குச் சேனாபதித் தலமைபூண்டிருக்கிறபடியினால் சத்தியதெய்வீ 
கமானபடியினாலும் அவர் என் பேரிலேவரமாட்டார் ஆகையினால் இது 
சுப்பிரமண்யருடைய வேலாயு கமுமல்ல . 


வாலி மோட்சம் . 


நாமவிந்திரன் வச்சிரபடைக்கொலே நடுவில் - எ - து . 
பெருமை பொருந்திய ஆயிரங்கண்ணனென்று பேர்பெற்று கா 
சிபமகாரிஷியினிடம் உற்பத்தியாகிய முப்பத்து முக்கோடி தேவாதி 
கள் வந்து சேவிக்கத்தக்கதாகக் காமதேனுவுங் கற்பகத் தருவுஞ் சுர 
பிசிந்தாமணியுங் கேட்டபொருள்களைக்கொடுத்து பணிவிடைசெய்ய 
ஊர்வசிமேனகை அரம்பை திலோர்த்தமை நர்த்தினி வாகினி கந்த 
ற்பமாலிகை சிங்காரமஞ்சரி பரிமளவல்லி பங்கேருகாட்சி மதளைப் 
பேடு காந்தர்வதத்தை மதனகல்யாணி உல்லாசனி சல்லாபவஞ்சுதா 
ரம்பை அதிகரலீலை ஆனந்தவேணி சீமந்தலீலை சரசமோகினி சங் 
தேலீலை மதனசுந்தரியென்கிற தெய்வப்பெண்கள் வந்து ஆலகாலமே 
ந்திக்கவுரிவீசச் சாமரையிரட்ட ஆலவட்டம் குடை தாழ விசிறிபரி 
மாறிப் பணிவிடை செய்யத்தக்கதாக அயிராவதமேறி இடிக்கொடிபி 
டித்து உச்சைச்சிரவமென்கிற குதிரையையும் மகாண்டீபமென்கிற 
வில்லும் வச்சிரமென்கிற ஆயுதமுந் துலங்க இந்திராணி கல்யாணச 
மேதமனோகரனாகிய வசந்தமண்டபத்திலிருந்து ஆயிரங்கண்களுஞ் 
சேரிய துலங்க மகாவை போக்கியத்துடன் வாழப்பட்ட தேவேந்திர 
ன்கையிலிருக்கிற வச்சிராயுதந்தானோ இதுவென்று பார்க்கிறபோது 
அவர் சத்துருக்களை அடக்கியாளப்பட்டபடியினால் துஷ்டர்கள் பேரி 
லேவுகிறதல்லாமல் என் பேரிலேவமாட்டார் அல்லாமலும் நான் தே 
வாமுர் தங்கடைந்து அவருக்கு அமுர் தங்கொடுத்திருக்கிறேன் அவர் 
உன்னுடைய பிதாவானபடியினால் அதாவது வச்சிராயுதமுமல்ல ஆ 
னபடிபினால் . - 
போமெனும்படி யொன்றுமேயாதெனப்புகல்வேன் - எ - து . 

சொல்லப்பட்ட நாராயணரும் பரமசிவனும் சுப்பிரமணியரும் 
நின்று அவருடைய ஆயுதங்களை யேவுவார்களாகில் அது என் பேரில் 
பட்டு மார்பைத் துளைக்கிற தமில்லை இந்தவாயுதம் எனலார்பைத் துளை 
த்து மறுபுரத் தில்பாய்ந்திருக்கிறபடியினால் இதுவென்ன அற்புதமோ 
என்ன அவாந்தரமோசமோ ஒன்று தெரிகிலேன் - எ - று . 


அவதாரிகை. 


அதுவுமல்லாமலிந்த ஆயுதத்தைப்பிடித்து நிலைநிறுத்திப்பார்க் 
கிறபோது இன்னதென்று தெரியவில்லையே ஆனாலுமிதுதேய்வவாயு 
தந்தானென்றுகண்டேன் இந்தவாயுதத்தினுடைய பெருமையெப்படி 
யெனில் , 


வாலி மோட்சம் . 


D 


மும்மைசாலுகமெல்லாம் மூலமந்திரத்தைமுற்றும் 
தம்மையேயெவர்க்குமெட்டாத் தனிப்பெரும்பதத்தைத்தானே 
இம்மையேமறுமை நோய்கள் மருந்தெனும் இராமனென்னும் 
செம்மைசேர்நாமந்தன்னைக் கண்களாற்றெறியக்கண்டேன் 

இதன் பொருள் . 
மும்மைசாலுலகமெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் - எ - து . 

வாராய்மனமே அதிசயம் அதிசயம் மகாபாக்கியம் பெற்றுக் 
கொண்டேன் மும்மையென்று சொல்லப்பட்டி ஆகாயபா தாள பூலோ 
கம்யென் றுசொல்லுகின்ற மூன்றுலேசகத்திலுள்ள சீவர்களும் ஆண 
வம்மாயை காமியமென்று சொல்லப்பட்ட மலசகிதப்பட்டு ஆசாபா 
சத்தினால் பெண்டு பிள்ளை பதார்த்த தனதானிய சம்பத்தின் பேரில் 
மன துவைத்து மோகாந்தகா ரவலையில் அகப்பட்டுக்கிடப்பார்கள் அ 
வர்களுள் ஆயிரம்பதினாயிரத்தில் ஒருவன் பூர்வபுண்ணிய வாசனையி 

னால் அரசர்பத்தியோடோ சாஸ்திர தியானனாசிய புராணிசாஸ்திரங் 
களையுணர்ந்து பெரியோர்களிடத்தில்வாசமாகிக் குருமுகாந்தரத்தில் 
உபதேசம் பெற்று விவேகத்தினால் திருமூலமந்திரமே மந்திரம் திரு 
அஷ்டாட்சரமே அட்சரம் நாராயணனேதெய்வம் நாராயணனே பிர் 
மமென்றறிந்து அஷ்டாட்சரத்தைச் செபித்துத் தோத்திரஞ்செய்து 
வணங்கினால் , அப்ப்டிக்கொத்த விஷ்ணுபக்தர்களுக்குப்பலனாகச் சிந்தி 
க்கின்ற மூலவஸ் துவை . 
தம்மையே பெவர்க்குமெட்டாத் தனிப்பெரும் 

பதத்தைத் தானே - எ - து . 
திரவட்டாட்சரமானதைப் பத்திமுத்தி வயிராக்கியத் தோடே 
மனம் புத்தி சித்தம் ஆங்காரமென்னும் அந்தக்கரணங்களை நிலைநிறு 
த்தி ஒருவழிப்படுத்திதியானித்து அதனாலடையப்படுவது தான் தனி 
த்து சமானமற்றிருக்கிற நாலாம்பதமாகிய ஞான நிலைமையைலோகத் 
திலே நான்குவகைகர்மத்தினாலே பகவானுடைய கடாட்சம் பெறவே 
ணும் அதெப்படி யெனின் சரியைகிரியை யோகம் ஞானமென்கிறசது 
ர்வி தகர்மமுண்டு அவற்றுள் சரியையென்பது தனக்கு மேலானவரி 
டத்திற்சென்று சந்தனம் புட்பம் தூபதீபதைவேத்திய அபிஷேக ஆ 
ராதனைகள்செய்வித்து ஆலயங்களில் அன்பு ஆசாரத்தோடேதெய்வீ 
கங்களை வணங்கிக் கடாட்சம் பெற்றுக்கொண்டால் அந்தச்சரியை மார் 
க்கத்தினால் வரப்பட்டது சாலோகமாம் சாமீபமென்பது இந்தசென் 


அ 


வாலி மோட்சம் . 


மம்போக மறுசென்மம்போக மறுசென்மத்திலே குலசிரேஷ்டனாய் 
சன்மார்க்கனாய் பிரபலனாய் புத்திரமித்திரபவுத்திர கோத்திரத் துட 
னேவாழ்வதாரம் , கிரியையென்பது தன்னுடைய அறிவினால் கர்மங் 
களை அறிந்து ஸ்நானபானஞ்செய்து தேகசுத்திசெய்து ஆத்துமாசத் 
தியோடே புஷ் பத்திரங்களை விக்கிரகதேவதைகளை அர்ச்சனை செய் 
து ஸ்தோத்திரம் பிராணாயாமம் மந்திரம் செபித்து ஜலகந்த புஷ்பது 
பகைவெத்தியங்களினால் வழிபாடு செய்து பூஷணத்தியானஞ் செய்து 
பகவானை வணங்கப்பட்டது கிரிகைமார்க்கம். இதனால் வாப்பட்டது 
சாமீபம் அவன் மறுஜென்மத்தில் பிராமணனாகப்பிறந்து பாக்கியவர் 
தனாகிச் சாத்திரபுராணங்களை யோர்ந்து மகாபக்தனாகிய ஏற்றகைக் 
கு இடுங்கையாகிச் சகலத்திராளுக்கும் மேலானவனாகயிருந்து இரட் 
சிக்கப்பட்டகர்த்தனாகித் தாட்சணணியனாகச் சாந்தகுணசீலனாகிக்கீ 
ர்த்திமானாகவாழ்வான் யோகவழியானது சாஸ்திரங்களை யோர்ந்து 
ஞான மார்க்கத்தையுணர்ந்து தத்துவபோதத்தையறிந்து கருவிகாணா 
திகளை த்தெரிந்து ஆறாதாரங்களினுடைய நிலையறிந்து முகக்கண்ணை 
மூடி யுட்கண்ணினாலே இருதயகமலத்திலே சொரூபத்துடன் கண்டு 
தியானிக்கப்பட்டதுயோகம் அதனால் வசப்பட்டபலன் சொரூபமான 
தேலயோனியில்ஜெனித்து தேவபோகம நுபவித்து வாழ்வான் ஞா 
னமென்பது பூர்வஜென்மத்தில் அநேகசன்ம புண்ணியஸ் கனாகிய இ 
திகாச புராணங்களைக்கற்று ஞானசாஸ்திரார்த்தந்தெரிந்து வேதாக 
மங்களை யறிந்து தூலசூட்சுமக் காரணமென்னும் மூன்று பாகத்தை 
யறிந்து வருங்காலம் செல்காலம் ரிகழ்காலமென்னும் மூன்றுகாலங் 
களை யுமறிந்து பாவமின்னதென்றும் பகுத்தறிந்து விவேகத்துடன் 
அவ்விரண்டையு மிசிரியபரிபாலனஞ்செய்து தேகமும் தேகியுமறித் 
து தேகத்தை யனித்தியமென்று தள்ளி நித்தியமான ஆத்மாவான 
தைப் பிரமமவெளியிலே அயிக்கியஞ்செய்து இந்த மனமான அந்தக் 
கரணங்கள் பாலும் நன்னான் குபிரிவாகிய பதினாரு சுத்தவிருக்கியான 
த்தையுந் தவிர்த்து வாக்குமன துக்குமெட்டாத மரமவெளியிலே அயி 
க்கியஞ்செய்தது ஞானம் இந்தஞான மார்க்கத்தினால் வரப்பட்டது சா 
யுச்சியமானநாலாம்பதம் அதுபரமவெளியிலே லயித்து ஜனனமாண 
மில்லாமல் மேலாம்பதமனுபவித்து இப்படி பெருமை பெற்றிருக்கிற 
பரம்பொருளை வாராய்மனமே . 

பிரமம் என்பது . 
இம்மையென்று சொல்லப்பட்ட இந்தச்சென்மத்திலேயிருந்தும் 
சென்மத்திலே ஒழியா தகருவினுடைய கெற்பகோளத்தில் உற்பவி . 


பாலி மோட்சம் . 


யாமல் இரந்து பிரந்து சுகதுக்கங்களை யனுபவிக்கப் பட்டது ராயென் 
றும் மநமென்றும் இரண்டட்சரம் அவை மஹாவீரியட்சரமாகும் அ 
வற்றி னுடைய மகிமையானது எப்படியெனின் பஞ்சாட்சரம் சைவ 
னிலையென அஷ்டாட்சரம் வைணவனிலை யென்றும் சைவகர்த்தவ்யம் 
பரமசிவமென்றும் வைஷ்ணவகர்த்தவ்வியம் விஷ்ணு வென்றும் சொல் 
லப்படும் ஆகையினால் பஞ்சாட்சரத்தில் இரண்டாமக்ஷரமும் அஷ்டா 
ஷாத்தில் இரண்டாமக்ஷரமுங் கூடி ராமாவென்று மந்திரார்த்தமானப 
டியினால் அந்த பாமமந்திரமான தாரகப்பிரமப்பொருளாகிய 
செம்மைசேர் நாமந்தன்ளைக் கண்களால் தெரியக் 

கண்டேன்- எ - து . . 
வாராய்மனமே செம்மையென்றுஞ் சிரேஷ்டம் பொருந்தின இ 
ந்தராமாவென்கிற அட்சரங்களை ஒருநாளாகிய அறுபது நாழிகைநே 
ரத்தில் அரைநாழிகை நேரமானாலும் பத்தியோடு தன் மனதை ஒரு 
வழிபடுத்தி ராமா ராமா வென்று செபிப்பார்களேயானால் அவர்கள் 
ஜென்ம ஜென்மாந்திரங்களில் செய்யப்பட்ட மகாமா தங்களையெல்லா 
மகற்றிப் புண்ணிய தேகம் பெற்றுக்கொள்வார் வாராய்மனமே அப் 
படிப்பட்ட இரண்டாமக்ஷரமாகிய மந்திராட்சரமானதை இதோ புத் 
திபூர்வமாய் தலையிலே என்கண்களினால் கண்டு சந்தோஷமடைந்து 
கொண்டேன் என்னுடைய பிராணன் பிரிந்து போகிற அந்தியகால 
வேளை யில்கண்டு துதித்து மோக்ஷமடைந்து கொண்டேன் வாராய் 
மனமே இகத்துக்கும் பாத்துக்கும் சுதந்தரப்பட்டது ஆனபடியினா 
லே இது ராமபாணந்தான் சந்தேகமில்லை அந்த ராமரெங்கே யென்று 
பார்த்துக்கொள்வேன் . 

அவதாரிகை . 
இப்படி இராமத்தியான த்தோடுங்கூடி மாமறையில் மறைந்து 
நிற்கப்பட்ட சுவர்மியானவரைச் சமீபத்திலே யழைத்து வாலியான 
வன் சொல்லுகிறான் . 


கவி 


கண்ணுற்றேனிராம நீலக் கார்முகிற்கமலம்பூர்த்து 
மண்ணுற்றுவர்வில்லேந்தி வந்தனைபோலுமாலே 
புண்ணுற்றுநயச்சோரிட்டுப் பொரியெழப்பொதியச்செய்தாய் 
எண்ணுற்றாயென்செய்தா மீதென்னவியம்பிடாயே . 

இதன் பொருள் . 
கண்ணுற்றேனிசாமநீலக் கார்முகிற்கமலம்பூர்த்து எ - து . 

2 


கம் 


வாலி மோட்சம். 


வாராய் ராமமத்திரா மணிமகர குண்டலப்பிரபுவே ராஜாதி ரா 
சனாகிய ஸ்ரீராமவென்னும் என்னுடைய இரண்டுநயனத்தினாலும் உ 
ன்னுடைய பாதாதிகேசம் கேசாதிவரைக்கு மகண்ட பரிபூரணமாக 
ச் சந்தோஷித்துக்கொண்டேன் வா ராய் ராமபத்திரா உன்னுடைய 
திருமேனியானது கார்மேகங்கவிந்து சூழ்ந்ததுபோல நீலமரகதமே 
னியாய் அதற்கு இடையில் செந்தாமரைப் புட்பம் பூத்தது போல் 
உன்னுடைய திருமுகம் இரண்டு கண்களும் இரண்டுகர தலங்களும் இ 
ரண்டு பாதங்களும் சிவந்திருக்கிறபடியால் கார்மேகத்துக்கு இடையி 
ல் செந்தாமரை புட்பம் பூத்தது போ லிருக்கின்றது வா ராய் ராமாவா 
ராய் ராமபத்திரா. 

மண்ணுற்றவரிவில்லேந்தி வந்தனை போலுமாலே- எ - து . 

வா ராய் ராகவா நானுன்னை யழைத்தபோதும் மண்ணென்றும் 
பூமியைப் பார்த்துக்கொண்டு தலைகவிழ்ந்து என் முகம் பார்த்து வசனி 
யாமல் நாணமுற்று என்னுடைய முன்பாகவந்து நிற்கிறாயே வாராய் 
ராமா உன்னிடத்தில் ஒருவசனங்கேட்கிறேன் வாபாய் ராமா . 
புண்ணுற்று நயச்சோரிட்டு பொரியெழப் பொதியச்செய்தாய் - எ - து . 

இதுவரைக்கும் சத்திராதிகளுடைய அஸ்திர சஸ்திரங்கள் பட் 
டு என்னுடைய தேகம் விரணம்பட்டதினாலும் வாராய் ராமச்சந்திரா 
அப்படிப்பட்ட என்னுடைய மார்பானதை புண்படுத்தி அந்தரணத்தி 
னாலேயிருந்து சோரியென்றுமிறந்தப் பொடியெழும்பித் தாரைதாரை 
யாய் ஒழுகவும் என்னுடைய சரீரமானது பதைபதைத்து துடி துடி 
த்துக் கிடக்கத்தக்கதாகவு மென்னுடைய 5நடுமார்பிலே அஸ்திரந்தொ 
டுத்து அவ்மோசஞ்செய்யவேணுமென்று . 
எண்ணுற்றா யென் செய்தா யீதென்ன வியம்பிடாயே- எ - து . 
இப்படி ஒருபாணந்தொடுத்து என்னைவதை செய்யவேணுமென்று 
விசாரித்து உன்னுடைய அயோத்தியாபுரி பட்டணத்தை சகலசம்ப 
த்தையும்விட்டு இந்த வனவாசத்திலே இன்றைக்கு வந்தாய் வாராய் 
மாமா எதினாலே யென் பேரில் பாணந்தொடுத்தாய் இப்படிக்குச்செய் 
யலா மோவா ராய் சாமாசொல்லவேணும் வா ராய்ராமபத்திரா. 


வாய்மையும் வழங்குங்காத்து மன்னுயிற்பறந்தவள்ளல் 
தூய்மையோன் மைந்தாநீயும் பரதன் முன்றோன்றினாலே 
தீமைகாண்பிரரைகாத்து தான் செயிற்றீங்கன்றாமோ 
காய்மையமின்றி நட்புந் தருமத்தை தழுவிகின்மும் . 


வாலி மோட்சம். 


கல் 


இதன் பொருள் . 
வாய்மையும் வழங்குங்காத்து மன்னு பிர்பறுந்தவள்ளல் - எ - து . 

வாய்மையென்னும் பவக்கடாட்சம் பெற்று புண்ணிய கர்ம்மமா 
ன சத்தியத்தையும் ஈஸ்வரப்பிரீதியான தர்மத்தையுங்கைக்கொண்டு 
தெய்வானு கூலமில்லாத பாவகர்மமான அசத்தியத்தைத்தள்ளி நாக 
வாதனைக் கேதுவான அதர்மத்தைக்கடிந்து தன்னுயிர்க்கிரங்கி தன் 
னுடைய சுகதுக்கம் போலவே அன்னியனுடைய சுகதுக்கமென் றறிந் 
து பேதாபேதமில்லாமல் புண்ணியபாபத்தினுடைய கொள்கையறிந் 
து மனு நீதிதவராமல் ராச்சியபரிபாலனஞ்செய்த வள்ளலாகியசிரேஷ் 
டதாரியா யிருக்கின்ற 
தூய்மையோன் மைந்தாநீயும் பரதன் முன்றோன்றினாயே எ - து . 

ஒய் ராமா தூய்மையென்கிற கர்த்தத்துவமாகிய தசரத மஹா 
ராஜனுடைய மூன்று பேர் பாரிமாருக்கும் நான்கு புத்திரர்களாக வந் 
து உற்பவித்தவர்களில் உன்னுடன் பிறந்த தம்பியான பரதனுக்கு மு 
ன்பிறந்த ஸ்ரீராமபத்திசரான ராமா உன் தம்பி பரதனுக்குண்டான 
சத்தியமானது உன்னிடத்தில் சற்றாகிலுமில்லையே வாசாய் பாமா அ 
துவுமல்லாமல் . 
தீமைதான் பிரரைக்கார்த்து தான் செயிற்றீங்கன் முமோ- எ - து . 

தீமையென்று சொல்லப்பட்ட பொல்லாத துன்மார்க்கங்களையா 
தாமொருவர் செய்வார்களேயானால் அந்தத்துஷ்டர்களைச் சங்கரித்து 
சிஷ்டர்களை ரட்சிக்கப்பட்ட மகாராசனாகிய ஸ்ரீராமாநீ இப்படி மறைர் 
துநின்று சதிமோசமாகச் செய்த காரியத்தைக்குற்றமென்று சொல்ல 
மாட்டார்களோ நீ பெரியவனாகில் உன்னைக் கேட்கிறபேர்களில்லை யெ 
ன்றோ விசாரித்து கொண்டாய் வாராய் ராமா யிதைவிசாரித்து பார்க்கி 
றபோது . 

தாழ்மையென்று சொல்லப்பட்ட தயவு தாட்சண்யம் ஈவு இரக்க 
மென்று சொல்லாநின்ற சன் மார்க்க மொன்றுமில்லாமல் அன்பு ஆசா 
பமில்லாமல் முப்பத்திரண்டு தர்மத்தைப் பரிபாலனம் செய்யப்பட்ட 
நீ இந்த அந்நீதஞ்செய்யலாமோ வா ராய் ராமா யானென் னகுற்றஞ் 
செய்தேன் அதைச் சொல்லவேணும் வாராய்ராமபத்திரா - எ - று . 


கவி. 


இல்லாந் துறந்ததம்பி பெங்களுக்காகத்தங்கள் 
வில்லரந்துறந்தவீரர் தோன்றலால்வேதநன்னூல் 


வாலி மோட்சம் . 


சொல்லரந்துறந்தில்லாத சூரியன் மரபிற்றொல்லோர் 
நல்லாந் துறந்ததென்ன நகைவ ரநாணினேனே . 

இதன்பொருள். 
வாராய் ராமபத்திரா நீயும் சகலமான விசேஷங்களை யறிந்திரு 
த்தும் நிர்மூடரைப்போல் இப்படி அடாத காரியஞ் செய்யலாமா வா 
சாய் ராமா இந்த லோகத்திலுள்ள எல்லோரும் இல்லறமென் றுந்து 
றவரமென்றுஞ் சொல்லப்பட்ட இரண்டு தர்மத்தி லொன்றாகிலும் சா 
திக்கவேண்டும் அதில் இல்லாமென்பது கிரகமாதா பிதா பசுபத்தி 
னி சுதர்மத்திராதனம் தானியம் நிலம்சலம் அடியார்சம்பத்துடனே 
வாழ்வது கிரகஸ் தாச்சிரமமென்கிற இல்லரம் இப்படி இல்லறவாழ்க் 
கையி லிருந்து பிரவிர்த்தியினாலே வளருகிற செல்வம் வளரத் தன 
தானிய சம்பத்துகளை மென்மேலும் சம்பாதித்து தர்மதானங்கள் செ 
ய்து சுத்தம் சுசிகரத்துடனே நித்திய அனுஷ்டானவிபூதி பூசைகளை 
முடித்து ஈதலிரக்கந் தயைதாட்யண்யத்துடனே சத்திய தர்மத்தோ 
டும் பாரிபோடும் கூடிவாழ்ந்து புராணசாஸ்திரங்களை யுணர்ந்து பொ 
ருமையுடனே யிருந்து அவிவேகத்தைத் தள்ளி தெய்வபக்தியும் 
னே தெய்வ தெரிசனஞ்செய்து தெய்வபூசை விருந்தூட்டல் பாபங்க 
ளைக்காத்தல் முதலிய நற்குணமுடையவனாய் தானும் அறுசுவையுட 
னேபொசித்து அலங்காரவஸ் திரமணிந்து இஷ்டானுபோகம் அனு 
பவித்துப் பெரியோரிடத்தில் அன்புவைத்துச் சற்குண சாவகாசஞ் 
செய்து தெய்வபக்தியுடனும் குருபக்தியுடனும் பாத்திரங்களையறிந்து 
தர்மஞ் செய்து தயிரியத்துடனுஞ் சந்தோஷத்துடனும் வாழ்கிற 
இல்லறவாழ்க்கையினாலே சிறிது தர்மங்கள் லபிக்கும் துறவரமோ 
வெனில் இந்த இல்லறவாழ்க்கையைவிட்டும் புறச் சார்புகள் புண்ணி 
யஸ் தலங்களிற் சஞ்சரித்தும் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானஞ்செ 
ய்தும் விசேஷதெய்வீகங்களைத் தெரிசனஞ்செய்தும் அல்லாமலும் 
நிராசையுடனே சுகபோகங்களைவிட்டு மரவுரி தரித்து வனாந்திரங்களி 
லே சஞ்சரித்துக்கொண்டு மஹாத்துமாக்களைத் தரிசனஞ்செய்து கிரி 
யோகங்களினால் தபஞ்செய்தும் வருகிறபின் புண்ணியர் துறவற 
மென்றுஞ் சொல்லப்படும் நீயோவென்றால் உன்னுடைய வாழ்க்கை 
யான நாடு இராஜ்ஜியம் மாதாபிதாக்கள் அரண்மனை ஆஸ்தானங்கள் 
திரவியங்கள் மந்திரி பிரதானிகள் முதலிய சேனாசைனியங்களையும் 


வாலி மோட்சம் . 


சகலபாக்கியத்தையும் விட்டு சடைமுடி தரித்து வற்கலையாகிய மர 
வுரிதரித்து பதினாலுவருஷம் தபசு செய்யும்படி வந்திருக்கிறாய் ஓய் 
பாமா உன்னுடைய கிரகவாழ்க்கையிலிருந்து சம்பாதிக்கப்பட்ட தர் 
மமும் போயிற்று கலவரமான தபசுசெய்துவரப்பட்ட தர்மமும்போ 
யிற்று அதெப்படியெனில் என் தம்பியாகியசுக்ரீபனும் நானும் மனக் 
குரோதத்தினால் போர் செய்கிறபோது நீயொருவன் தர்மசிந்தையு 
ள்ளவனாக மத்தியஸ்தனாய்வந்தது உண்மையானால் எங்களிரண்டுபே 
ரையும் பேதாபேதமில்லாமல் ஒருவன் பேரில்பட்சமும் ஒருவன்பே 
ரில் அபட்சமும்வைத்து விசாரித்தாய் ஆதலால் தபசு செய்துவரப்ப 
ட்ட உன்னுடையமனதை அசையாவிளக்கு போல் ஒருநிலையாய் நிரு 
க்காமல் என் பேரில் தபசினால் வரப்பட்ட தர்மமும் போய்விட்டது 
வா ராய்ராமா ஒருவிருட்சத்தில் மறைந்து நின்று சதிமோசமாகஎன் 
னைக்கொன்றதினால் உனக்குச் சாமார்த்தியம் வருமோ மிகுந்தசாமர் 
த்தியவானென்று சொல்லிக்கொள்வார்களென்று விசாரித்தோ இந் 
தமோசம் செய்வதாய் வா ராய்பாமா சத்தியலோகத்தி லெழுந்தருளி 
யிருந்து சர்வயோனிகளாகிய சீவாத்மாக்களையும் அகாரமந்திரத்தி 
னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரமதேவருடைய நான் முகத்திலிருந்து இ 
ருக்குவேதம் அதர்வணவேதமென்று சொல்லுகிற நான்குவேதங் 
கள்பிறந்தன அதினின்றும் மந்திரம் வியாகரணம் சந்தோஷத்து 
சநிவேடு நிருத்தம் ஜோதிஷடென்று சொல்லப்பட்ட ஆறுசாத்திர 
ங்களுமுண்டாயின அந்தசாஸ்திரங்களிலிருந்து சைவம் பௌஷிதம் 
பிரமாண்டம் காரூடம் நகாரம் வைணவம் பாகவதம் ஆக்கினேயம் 
பிரமகைவர்த்தனமென்று சொல்லப்பட்ட பதினெண் புராணங்களும் 
பிறந்தன இப்படி வேதசாஸ்திரபுராணங்களி லிருந்து தெரிந்து ஆசா 
ய்ந்தெடுத்து மனு நீதிசாஸ்திரங்களை கற்பிக்கப்பட்டன அப்படிகற்பி 
த்தவர் உன்னுடைய மூதாதையான வைவச்சு தமனுவல்லவேர் 

ஆன 
படியால் ஒய்ராமா . 


வேதநன்னூல் சொல்லறத் துறந்திலாச்சூரியன் 

மரபிற்றல்லோர் - எ - து . 


முன்சொல்லப்பட்ட ராசதர்மமாகிய மனுநீதிசாஸ்திரத்திற்சொ 
ல்லியிருக்கின்ற மார்க்கந் தவறாமல் ராச்சியபரிபாலனஞ் செய்யப்பட்ட 
வர்களாகும் உன்னுடைய பெரியோர்களான சூரியகுலத் திராசாக்கள் 
அப்படியிருக்க ஓஒ ராகவா . 


வாலி மோட்சம் . 


நல்லாந்துறந்தென்ன நகைவரவாணினே னே - எ - து . 
உன் பெரியோர்கள் செய்யப்பட்ட நன்மார்க்கமான தர்மநீதந்து 
றந்து அதர்மமாகக்கொண்டு மறைந்து நின்று நீ அஸ் திரந்தொடுத்த 
காரணம் யான் விசாரித்துப் பார்க்குமிடத்தில் எனக்குத்தானே புன் 
சிரிப்புவருகின்றது உன் முகத்தைப்பார்த்து வர்ணிக்கிறதற்கு எனக் 
குத்தானே நாணமாயிருக்கிறது ஓய்ராமா இந்தக்காரியம் லச்சையி 
ல்லாமற் செய்தபோதே நீமகா நல்லவனென்றும் அறிந்து கொண் 
டேன் - எ -று . 


கவி . 


அரக்கனோரழிவுசெய்தா லருவனோவதற்குவேறோர் 
குரங்காசினைக்கொல்லென் றுன் மனுநெறிகூத்துண்டோ 
இரக்கமெங்குற்றாயென்மே லெப்பிழைகண்டாயையா 
புரக்கருவிது நீபூண்டாற் புகழையார்பரிக்கர்பாலர் . 

இதன் பொருள் . 
அரக்கனோரழிவுசெய்தாலழிவனோவதற்குவேறோர் - எ- து . 

வாராய்ராமா நான் சொல்லப்பட்ட ராட்சதகெம்பீரனாகிய இரா 
வணனானவன் சற்றுநினையாமல் நீசிரியவில்லை யொடித்து அக்கினி சா 
ட்சுயாக வலதுகைதொட்டுப் பாணிக்கிரகணஞ்செய்யப்பட்ட சீதாதே 
வியைக் கபட நாடகஞ்செய்து உன்னையும் உன் தம்பியையும் வேறுபடு 
த்தி யெடுத்துக்கொண்டு போனான் அந்தப்பாதகன் செய்த அதற்கு நீயு 
ம் மானபுருஷனானால் அந்தராவணனுடன் போர் செய்து தேவியைமீட் 
கவேண்டு மில்லாமற்போனால் அவன்கையிலே நீயுமிறக்கவேண்டும் 
இவ்விரண்டிலொருகாரியமுஞ்செய்யாதபடிக்கு . 

குரங்கரசினை வெல்லெனுமனுநெறி 

கூறிற்றுண்டோ - எ - து . 
குரங்கென்னும் வான ரசைனியங்களுக்கு ராசாவாகிய சிஷ்கிர் 
தாபுரிக்கு அதிபனாயிருக்கிற என்னைக்கொல்லவேண்டுமென்று உன் 
னுடைய மனுவிக்கியான தர்மத்திலே சொல்லியிருக்கிறதோ வாராய் 
ராமா இதற்கு உதாரணம் நீயே சொல்லவேண்டும் ஒய் ராகவா . 

இரக்கமெங்குற்றாயென்மே லெப்பிழைகண்டாயையா- எ- து . 

நீநல்லபுத்திசாலியானால் ஈவு பிரக்கம் தயவு தாட்சண்ணியமென் 
னுந்தன்மையான குணமவலவோயோக்கியம் இந்தச் சற்குணங்களை 
என்விட்டுவிட்டாய் ஓய்ராமா அது தவிர என் பேரிலென்ன குற்றங்கண் 
டாய் அல்லது உனக்கானாலும் ஒருகுற்றங்குறைபாடுகள் செய்த துண 
டோ நீசொல்லவேணும் ராமபத்திரா. 


வாலி மோட்சம் . 


புரக்கழிவது நீபூண்டாற் புகழையார்பார்க்கர்பாலர் - எ - து . 

சகலரும் இகழ்ச்சியாகப் பரிகாசஞ் செய்யப்பட்ட தீமையான 
காரியத்தை மகாபிரபலமாய்க்கொண்டு மறைந்து என் பேரில் பாணந் 
தொடுத்தபடியால் உன்னுடையசிருஷ்டிக்கு இழிவேயன்றி புகழுங்கீ 
ர்த்தியுமாகிய பராக்கிரமத்தை எவர்கள் துதிப்பார்கள் -எ -று . 


கவி . 


கோவியற்றருமமுங்கள் குலத்துதித்தோர் கட்கெல்லாம் 
ஓவியத்தெழுதவொண்ணா வுருவத்தையடையவையா 
ஆவியச்சனகன் பெற்ற வன்னத்தையமுதின்வந்த 
தேவியைப் பிரிந்தபோதே திகைத்தனை போலுஞ்சித்தம் . 

இதன் பொருள் . 
கோவியற்றருமமுங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் - எ - து . 

வா ராய் ராமா ஓகோவென் ராச்சியத்தை ஆளுகிறதற்கு இயல்பா 
கக்கொண்டிருக்கப்பட்ட தருமதேத்தோடே சாஸ்திரவிதி வழுவாம 
ல் ராச்சியபாசஞ் செய்யப்பட்ட உன்னுடைய சூரியகுலவமிசம் உண் 
டான உற்பத்தியைச் சொல்லுகிறேன் எப்படியென்றால் ஆதரங்கதி 
ரோடுங்கூடிப் பாற்காலங்களிலே லோகத்தைவிளங்கச் செய்யப்பட்ட 
சூரியபகவானுக்குச் சங்கையென்றும் இராக்கினியென்றும் பிரபை 
யென்றும் சாயாதேவியென்றும் நாலுபெண்சாதிமார்களுண்டு அவ 
ர்களில் சங்கைமகன்வைவசு தன் வைவசு தன்மகன் கட்டுவாங்கன் க 
ட்டுவாங்கன் மகன் விருக்கு விருக்கு மகன் சுயோதனன் சுயோ தன 
ன்மகன் அபிரகன் அபிரகன்மகன் வசுவகன் வசுவகன்மதன் கட்டுவா 
ங்கன் கட்டுவாங்கன் மகன் மித்திரன் மித்திரன் மகன் உபணாச்சுவன் 
உபணாச்சுவன் மகன் அச்சுதன் அச்சு தன் மகன் அச்சுபதி அச்சுபதிம 
கன் பிரகதாசுவன் பிரகதாசுவன்மகன் சுவர்ணன் சுவர்ணன் மகன் பி 
மோதி பிர்மேர் திமகன் அரிச்சுவணன் அரிச்சுவணன் மகன் நிகும்ப 
ன் நிகும்பன் மகன் சம்புவாட்சவன் சம்புவாட்சவன்மகன் வருணாட் 

உட்சுவன்மகன் மாந்தாதா மாந்தாதாமகன் அம்பரீசன் 
அம்பரீசன்மகன் நாசுவன் தாசுவன் மகன் திரிசியதன் திரிசியதன் 
மகன் விருத்தராசன் விருத்தராசன் மகன் பிரகதாசுவன் பிரகதாசு 
வன்மகன் வசுமனா வசுமனாமகன் திரிதனு திரிதனு மகன் சூரியவரு 
ணன் சூரியவருணன் மதன் திரிசங்கு திரிசங்குமகன் அரிச்சந்திரன் 
அரிச்சந்திரன் மகன் லோகிதாசன் லோகிதாசன்மகன் துந்தன் துந் 
தன் மகன் விசையன் விசையன் மகன் காருகன் காருகன்மகன் மிரு 


சுவன் வருணா 


கர் 


வாலி மோட்சசம் . 


கராசன் மிருகராசன் மகன் வாகு ராசன் வாகுராசன் மகன் சகாராச 
ன் சகாராசன் மகன் அசமஞ்சன் அசமஞ்சன்மகன் திலீபராசன் திலீ 
பராசன் மகன் பாகீரதன் பாகீரதன் மகன் குலுகன் குலுகன் மகன் சிந் 
து தீபன் சிந்து தீபன்மன் அயதாயு அயதாயுமகன் ரிதுபர்னன் ரீது 
பர்னன் மகன் உதரராசன் உதராசன்மகன் மித்திரசேனன் மித்திர 
சேனன்மகன் அசுமகன் அசுமகன் மகன் நகுலன் நகுலன் மகன் தயா 
தனன் தயாதனன் மகன் அதிரதன் அதிர தன்மகன் தசரதன் தசாத 
ன்மகனாகிய ஓய் ராகவா இப்படிவைவச்சுமனு மாந்தாதா முதல் தசரத 
னீறாகக்கொண்டுவாழப்பட்ட ராசாக்களையும் பார்க்கிறபோது . 

ஓவியர்க்கெழுதவொண்ணா வுருவத்தையடையவையா-எது. 

ஓவியரெனும் சித்திரக்காரருக்கு எழுதுகிறதற்கு அறிதான ரூப 
லாவண்ணியம் பொருந்தினவனாகிய ராமபத்திரா நீயோவென்றால் சக 
லசாஸ்திரங்களை யும்வாசித்து நன்மை தீமை குணம் தோஷம் பாவம் 
புண்ணியக்கீர்த்தி அபகீர்த்தியென் றிப்படிச்சொல்லப்பட்ட காரியா 
காரியங்களுடைய கிருத்தியாசிருத்திய மறிந்திருக்கிற விவகாரஸ் தன் 
அப்படியிருக்க இந்தத் துன்மார்க்க மெதனாலே செய்தாயென்று ஆலோ 
சிக்குமிடத்தில் 


ஆவியைச்சனகன் பெற்ற வன்னத்தையமுதின்வந்த 

தேவியை - எ - து . 


ஆவியென்று சொல்லப்பட்ட உன்னுடைய பிராணனுக்குச் சமா 
னமாகிய பிராணநாயகியானவளும் அன்னம்போல் நடக்கப்பட்டரு 
டையையுடையவளும் சனகறாசன்பயின்றுவளர்க்கப்பட்ட புத்திரியு 
ம்முற்காலத்திலே தேவாதிகளை யிரட்சிக்கும் பொருட்டு தெய்வகதி 
யையுண்டுசெய்யத்தக்கதாக விஷ்ணு வானவர் மந்திரகிரியை தன்கை 
யினாலெடுத்துவத்து திருப்பாற்கடலில் நிறுத்தி வாசுகியென்னும்பா 
ம்பை கயிறாகப்பூட்டி தன்கையினால் கடைந்தபோது முதலாவது 
தெஷ்டாதேவியாகிய மூதேவிபிறந்தாள் இரண்டாவது பிறச்சாயை 
யான பராசத்தியம்மை தானே லட்சுமிதேவியாகப் பிறந்தாள் அந்த 
அம்மனை நாராயணர் தமக்குப் பாரியாக மார்பிலே தரித்துக்கொண் 
டார் அந்த லட்சுமிதேவியானவள் உலகத்தில் துஷ்டரான ராட்ச 
தர்கள் குழிந்து சற்படனாபாகையைச் செய்கிற படியால் துஷ்ட 
நிக்கிரக சிஷ்டபரிபாலனஞ் செய்து இப்பூமிபாரந் தீர்க்கவேணு 
மென்று குசலத்துசனென்னும் பிராமணனுக்கு மகளாகிய வேதவே , 


வலிமோட்சம் . 


தியென்னும் பெயருடையவளாகப் பிறந்து தபசுசெய்கிறபோது ராவ 
ண னுடைய உபத்திரவத்தினால் இடரடைந்து அக்கினியில் முழுகி மூ 
ன்றாவது சனகனுடைய வேள்வியில் சீதையென்றும் சானகியென்று 
ம் நாமதேயம் பெற்று வாழப்பட்ட ஸ்ரீதேவியை . 

பிரிந்தபோதே திறகத்தனைபோலுஞ்சித்தம் - எ - து . 
இப்படிப்பட்ட தெய்வதத்துவம் பொருந்திய சிலாக்கியத்தையு 
டைய உன் தர்மபத்தினியாகிய சீதாதேவியை ராவணன் திருடிக்கொ 
ண்டு போனபடியால் சீதாதேவியானவள் உன்னைப்பிரிந்து வேறுபட் 
டாள் அதனால் உன்னுடைய அந்தகா ரணமான சித்தவிழித்திக ளெல் 
லாம் பேதாபேதமடைந்து யோசனையில்லாதபடிக்குத் தயிரமில்லாம 
ல் துராசாரமாக ஒருவிருட்சத்தின் சார்பிலேநின்று ஒளித்திருந்து 
பாணந்தொடுத்து என்னை வதைசெய்தாய் வா ராய் ராமா இப்படிக்கெ 
ல்லா மோசஞ்செய்யலாமா வா ராய்ராமபத்திரா அதுவுமல்லாமல் இன் 
னமும் ஒருவார்த்தை கேட்கிறேன் வா ராய் சாமா - எ - று. 


கவி. 


கூட்டொருவரையும் வேண்டாக் கொற்றவர்பெற்ற தாதை 
பூட்டிய செல்வமங்கோர் தம்பிக்குக் கொடுத்து போந்தாய் 
நாட்டொருகருமஞ்செய்யத் தம்பிக்குன்னரசுநல்கிக் 
காட்டொருகருமஞ்செய்தாய் கருமத்தானி தன்மேலுண்டோ. 

இதன்பொருள். 
கூட்டொருவரையும் வேண்டாக் கொற்றவர்பெற்றதாதை- எ - து . 

கூட்டென்னும் உனக்கு பந்தமாயிருக்கிற மாதாபிதா சகோதர 
ர் பந்துகள் குரு தெய்வம் மந்திரி பிரதானி ஆமாத்தியர் பாக்கியம் 
நாடு ராச்சியம் அரண்மனை ஆஸ்தானம் களஞ்சியம் குலம்மணிமண் 
டப முதலிய சகலபாக்கியங்களையும்விட்டுச் சந்நியாசி மார்க்கமாகத் 
தர்மசிந்தனை யோடு தபசுசெய்யவேண்டி வரப்பட்ட கொற்றமென்னு 
ம் சவுரிய சாமார்த்தியம் பொருந்தியவனான ஒய்பகவா புத்திர உற் 
பத்தியில்லாத சந்தற்பத்தினால் அனேகநாள் மஹோதுக்கத்தையடை 
ந்து புத்திரகாமேஷ்டியாகஞ்செய்து அந்த ஏதுவினால் அருமையோ 
டுகூடிப் பயின்று வளர்க்கப்பட்ட உன் தந்தையான, தசரதமகா ராசா 
வானவர் உன்னுடைய ஆந்தியபுத்தி விசேஷத்தைக்கண்டும் பத்திவி 
சுவாசபோதத்தைக்கண்டும் சவுரிய ரூபலட்சணங்களை கண்டும் தனு 
சாஸ்திர வல்லப சாமர்த்தியத்தைக்கண்டும் உனக்குச் சிசுப்பிராயம் 
போய் கவுமாமப்பிராயம் கழித்துபாலியப் பிராயமான பருவத்தைக் 
கண்டு சந்தோஷித்து ராச்சியபரிபாலனம் செய்விக்கவேணுமென்று 


3 


கஅ 


வாலிமேட்சம் . 


வசிஷ்டர் வாமதேவர் முதலான குருசிரேஷ்ட ரிடத்திலேயும் சுமக் 
திரன் முதலான மந்திரிமார்களோடு மாலோசித்து அவர்களைச் சம்ம 
தஞ்செய்து . 

பூட்டிய செல்வமங்கோர் தம்பிக்குக் 

கொடுத்துப் போந்தாய் - எ - து . 
ஈழம் பாண்டியாழ்ப்பாணம் சேரம் சோழம் கொக்கு வங்கா 
ளம் குத்தம் மகதம் சீனம் குச்சாரம் மராடம் ஆரியம் கர்னாடம் துளு 
வம் மங்களம் துலுக்காணம் அவர்தி தேசம் வடமதுரை சிந்துபா 
ஞ்சாலம் ஜோனகம் டில்லி நிடதம் கேகயம் சவுராஷ்டிரம் அங்கம் 
மிதுலை தன் னோசி காம்போதி காம்பிலி நேபாளம் கங்கலா ஒட்டதே 
சம் உகாந்தாதேசம் கனலிங்க ராச்சியம் பப்ரதேசம் பல்லவதேசம் 
பவுண்டராச்சியம் கோசலாபுரி சேதுராச்சியம் , அனந்தபுரி அஸ் 
தினாபுரி குச்சிவியதேசம் மச்சதேசம் மாயாபுரி விருத்தபுரி சாமந்த 
புரி சாகோளம் வைகாசபுரி காவிதராச்சியம் சோனை நாடு கொல்லாபு 
ரிதேசம் கேதாரிபுரம் பஞ்சகராச்சியம் ஆண்டவதேசம் மிதுலபுரி 
வீரகோளம் அயோத்தியாபுரி முதலான ஐம்பத்தாறு ராச்சியத்து 
ராஜாக்களை யும் வரவழைத்து ராச்சியத்தை அலங்காரஞ் செய்து , 
அதுவுமல்லாமல் மகரதோரணம் தமனியமாலை பச்சை தேரதும் சன் 
னற்பத்தி சொர்ன தோரணம் செந்நெற்குலை செய்யற் கொடி சிங்கக் 
கொடி அரம்பை நிரை பூசுவிலாச முதலிய பலபில அலங்காரஞ்செய் 
துசாந்து சந்தனம் நிறைத்து தூபம்வளர்த்திப் பட்டனுவாசிகள் நகா 
மாக்கள் சூழவே வேதப்பிராமணர் அருமை முனிவர் வேதகோஷ்டக் 
தொனிக்கக் கங்கை யமுனை கனனியாகுமரி கோதாவிரி நன்மைக்கா 
வேரிந்திவிபாதை துர்க்கைகிருஷ்ணவேணி விந்தை வே தந்தி இருஷி 
கை தவசிரை துங்கபத்திரி சுசோபனை தொலையலோகிதையுந் திகிறோ 
தை பூகோளை அமுதபாளை சந்திரபாகை சாம்புவந்திபவானிசரயுநதி 
சக்கராதி பொன் முதலிய முதலான திவ்விய தீர்த்தங்களைக்கொணர்ந் 
து இன்னமும் தெய்வரதம் வேதாதம் மகாரதம் புஷ்பர் தம் சமரதம் 
வீரர தம் ராகதுண்டம் வசிய துண்டம் சூகரதம் சகடதுண்டம் பூகாத 
ம் அசுவரதம் சித்திரதேர் வரத்தின தேர் பாதாளசையும்சக்கிந்ததே 
ர். இந்திர விமானம் இப்படிச்சொல்லப்பட்ட ரதங்களைச் சோடித்து 
அணியணியாக நிறுத்தி அதுவுமன்றி வாராய் ராமா ராஜ குமாரர்கள் 
வந்துகுழ்ந்து உன்னை மஞ்சனமாட்டிப் பீதாம்பா வஸ்திர முடுத்தி 
பரிமள சுசுத்தங்களை யணிந்து குட்கிரீடம் மகிமபுரி பதக்கம் ஆர்ம் 


வாலி மோட்சம் . 


கக 


கண்டிகை அரை அங்கதம் வாகுவலயம் மகாகுண்டலம் கங்கண கட 
கம் அரப்பாடிகைஞாண் இடம்புரி வலம்பு வச்சிர்மாலை நவரத்தினத் 
தொங்கல் தாழ்வடம் சொர்னஜவுளிமாக தமாலை மின்கைச் சவரிவளை 
அஸ் தகடகம் விரலாழி புட்பராக ரத்தன கவசம் பாததண்டைவீரகண் 
டாமணி விரல்மோதிரம் இப்பேர்ப்பட்ட ஆபாணாதிகளை யணிந்துபே 
ரிகைரணபேரிகை ராயபேரிகை ராசகிடுமடி உடுக்கைமணிவீராணன் 
தாரைசின்னம் சங்கு தாளம்டமாரம் கனக தப்பு சங்குமுரசுவீரமுரசு 
வீரமத்தளம் வீரதுந்துமி தவண்டைமல்லரி தம்புருவீணை தக்கபூரி 
கை தாளம் குறடு ஆடகபட்சம் ஆடகபாணிமக்காளம் நாககரம் ஊது 
குழல் துத்தார் டமாரிகம்கரி கடுந்துடி உறுமி தாகை அமலவண்டை 
மல்லாரி ரேணுசிறுபரைகொம்புதாள சரமண்டலமிப்படிச்சொல்லப் 
பட்ட வாத்தியகோஷ்டம் முழங்கத்தக்கதாக திவ்வியமான நாகஸ் திரீ 
கள்வந்து சங்கீதநிர்த்த பரதநாட்டியம்நடக்க நாகரத்தின கசிதமான 
மண்டபத்திலே தேவா திமுனிவர்கள் சந்தோஷிக்கத் தக்கதாக அபி 
ஷேக கோலத்துடனே வெண்கொற்றக்குடைபிடித்து வெண்சாமரை 
ஆலவட்டந் துலங்க முன்னும்பின்னும் ஆயுதவாகனசாதனத்துடனே 
துரைமகள் தளகர்த்தர் கருணீகர்பிரபுக்கள் புடைசூழ இப்படிப்பட்ட 
ப்ரபலமாகிய அதிசயவிசேஷ அலங்காரத்தோடே பட்டணம்பிரவே 
சம்வந்து பட்டாபிஷேகமுடி சூடுஞ்சமயத்தில் அவற்றையெல்லாம் 
உன் தம்பி பா தாழ்வானுக்கு கொடுத்துவிட்டு வற்கலையுடுத்தி மறவிரி 
சடைமுடி தரித்துங் காய்கனி கந்தமூலபலா திகளைப் பொசித்து விரக 
ம்பூண்டு வன தீட்சையாய் வரப்பட்ட ஓய்ரா மா - எ - று . 

நாட்டொருகருமஞ்செய்யத் தம்பிக்குன்னரசுநல்கி - எ - து . 
நாடென்று சொல்லப்பட்ட உன்னுடைய ராச்சியத்தில் உனக்கு 
வாப்பட்ட ராச்சியபாரத்தை உன் தம்பியான பரதனுக்குக் கொடுத்து 
வனசஞ்சாரத்துக்கல்லவோ வந்தாய் வாராய் ராமா இவ்விடத்தில் த 
பசுசெய்ய வந்தவிடத்திலும் நீகெட்டதுமல்லாமல் என்னுடைய பாச் 
சிபபாரத்தையும் என் தம்பி சுக்ரீவனுக்குக் கொடுத்தது , 

காண்டொருகருமஞ்செய்தாய் கருமந்தா 

னிதன் மேலுண்டோ எ - து . 
காடென்றும் வனவாசத்திலேவந்து என்னையுங் கெடுத்தாயே 
வா ராய்ராமா இதைப்பார்க்கிலும் ஒரு தஷ்டகருமம் நீசெய்யவேணு 
மோ வாராய் ராமா சற்று விசாரியாமல் என் பேரிலே அஸ்திரந்தொ 
க்ெகலாமோ இதற்கு மறுவசனஞ்சொல்லவேணும் மாமா , 


உம் 


வாலி மோட்சம். 


இருவர்போர் பொருந்துங்காலை பிருவருகல் லுற்றாரே 
ஒருவன் மேற் கருணை தூண்டி யுருவம் வேறொளித்துநின்று 
வரிசிலை குழைகள்வாங்கி யம்பொன்றுமருமத்தெய்தாய் 
தருமமோ பிரிதொன்றாமோ தகைவிலாதெனினும்பக்கம் . 

இதன் பொருள் . 
இருவர் போர்பொருந்துங்காலை யிருவருநல்லுற்றாரே - எ- று , 

இருவரென்று சொல்லப்பட்ட யானும் சுக்ரீபனுமாக அவிவே 
கத்தினால் வான ரஜாதியானபடியினாலே மனக்குரோதங்கள். வைராக் 
கியம் பிறந்து நீபெரியவன் நான் பெரியவனென்று அகந்தைகளினாலே 
போர்செய்கிற சமயத்திலே நீயொருவன் குலசிரேஷ்டன் சாஸ்திரக் 
கியானன் கீர்த்தியிலே சிலாக்கியன் சகல காரணத்திற்கும் மகாயோ 
க்கியன் தரும நீதியுள்ளவன் ராசாதிக ளிரண்டுபேரையும் வருவித்து 
குற்றாகுற்றங்கள் விசாரித்து சிட்சாட்சியை செய்ததல்லோ உனக்கு 
ராஜதர்மம் வாராய் ராமா என்னுடைய குலசாரம் சற்றாகிலும் விசா 
ரியாமல் . 
ஒருவன் மேற் கருணை தூண்டி யிரவும்வே றொளித்து நின்றாய் - எ - று . 
ஒருவனா 

வனான சுக்ரீபன் பேரில் பட்சம்வைத்து என் பேரில் கொஞ்ச 
மாகிலும் கருணையில்லாமல் நிந்தனையாகத்தள்ளி உன்னுடைய சரீர 
த்தை மறைத்து ஒருமரத்திலே ஒளித்து நின்று மதிமோசமாக . 
வரிசிலை குழைகளாக்கி யம்பொன்று மருமத்தெய்தாய் - எ - று . 

வரித்துக்கட்டுடைத்தாகிய பாரகோ தண்ட மானதை வளைத்து 
மகாகூர்மையுடைய ராமசகாயமான அஸ்திரத்தை ஞானவாயிலேபூட் 
டி என்னுடைய நடுமார்பிலே வஞ்சனார்த்தமாக தொடுத்தாயே வாரா 
ய் ராமா இதைவிசாரித்து பார்க்கிறபோது , 
தருமமோபிரிதொன்றாமோ தகைவிலாதெனினும்பக்கம் - எ - று . 

உன் மூதாதைமார்களுடைய தர்மநீதியானது குறையாத சூரி 
யகுலத்திலே சிபிச்சக்கிரவர்த்தியானவர் இராச்சியபாரம் செய்கிற 
காலத்திலே வனாந்தரத்தில் ஒருவேடனானவன் ஒருபுறாவைக்கன்னி 
வைத்து பிடிக்கத்தூங்கின போது அதுவன்னியிலே அகப்படாமல்பறர் 
துபோகவும் அதைவிடாமல் வேடன் துரத்தவும் இப்படிக்குச் சாய 
ங்காலம்வரையும், வேடன் புறாவைவிடாமல் துரத்தின படியினாலே 
அந்தப்பறவையானது இந்த வேடன் தன்னை விடானென்று கருதிச் 
சிபிச்சக்கிரவர்த்தியானவர் ஆஸ்தானிபுரியிலே சிங்காதன பதியாக 
மந்திரிமார் பிரபுக்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே பாந்து போய் அவ 


வாலி மோட்சம். 


ருடைய மடியிலேசென்று இருந்தபோது அதைக்கண்ட ராசாவானவர் 
இது அடைக்கலப்பொருளாகுமென்று அபயங்காத்தருளினார் . 

அப்போதுவேடனானவன் அரண்மனை வாசலிலே கட்டுங்காவலு 
ங்கடந்து ராசாவின் முன்பாகச் சென்று வாராய்சுவாமி இந்தப்பறவை 
யானது இன்று முழுதும் என்னைத் தப்பித்துக்கொண்டு அலையவைத்த 
படியினாலே இந்தப் பறவையை யெனக்குப் பட்சிக்கத் தரவேணும் 
இதைவிடாமற்போனால் என்சீவனையும்மிடத்திலே மாய்ப்பேனென்று 
வேடன் சொன்னான் இந்த வார்த்தையைக் கேட்டு வேடனுக்கு வே 
ண்டிய உபசாரஞ்சொல்ல அப்பா உனக்குவேண்டிய மாமிசங்கள் த 
கிறோம் திரவியங்கள் தருகிறோம் அடைக்கலப் பொருளை மாத்திரம் 
உன் கையிலே கொடுக்கலாகாதென்று வெகுவாகச் சொல்லினார் இப் 
படி நல்லவார்த்தைசொல்லியும் கேளா தபடியினால் பின்னும் அந்தப் 
புராவானது வந்திருக்கப்பட்ட இடமாகிய வென்னுடைய துடையை 
யறுத்துத் தருகிறேனென்று சொல்லி அவனைச் சம்மதப்படுத்தி தரா 
சையெடுத்துப் புறாவையொருதட்டிலேவைத்து நிறுத்தியபோது நி 
றையேறாமல் குறைந்தது மேலும் அந்தத் துடையின்புறத்திலேயுண் 
டான சதையெல்லாமறுத்து நிறுத்தபோதும் நிறையேறவில்லை அரச 
ன்சத்தியவாசகனானபடியாலே சரீரத்தின் எலும்பைவிட்டு மாமிசத் 
தையெல்லாம் அறுத்துவைத்து நிறுத்துக்கொண்டு வேடனைச் சம்ம 
தப்படுத்தி புரவையுங்காத்தருளி லோகத்திலே கீர்த்தியை நிலைநிறு 
த்திக்கொண்டார் வாராய் ராமா அப்படியே உன்னுடைய முன்னோர்க 
ள் தான தருமங்கள் செய்து மோட்ச மடைந்திருக்கிறபடியினாலே அக் 
தக்குலத்திலேபிறந்து மகாவல்லவனான நீ சுக்ரீபனையும் என்னையும் 
பேதாபேதம் விசாரித்துச்செய்யாமல் ஒளிபாணந்தொடுத்து என்னை 
க் கொல்லுகிறது உனக்குத் தருமந்தானோ வா பாய் ராமா மேலைக்கு 
நன்மைவருமோ வாராய் ராமா எந்தவிதத்திலும் என்னைக்கொன்றதி 
னாலே வேறே சிறி துகாரியம் உனக்குக் கைவசமாகுமோ எதினாலே 
இந்தக்கொடுமையைச் செய்தாய் மறுவார்த்தை சொல்லவேணும் வா 
பாய் ராமா - எ - று . 


கவி .. 


நூலியற்கை நுங்குலத்துந்தையர் 
போலியற்கையுஞ் சிலமும் போற்றலை 
வாலியைத் தடுத் தாயடல் மன்னர் நம் 
வேலியைப்பறித் தாய்விரல்வீரனே . 


வாலி மோட்சம். 


இதன் பொருள் . 
நூலியற்கையு நுங்குலத்துந்தையர் - எ - து . 

வேதசாஸ்திரபுராணத்திலேயா ராய்த்து சத்திய தர்மத்தைபறிச் 
தெடுத்துப் பாவபுண்ணியங்களை யோர்ந்து உன்னுடைய சூரிய குலத் 
திலேயுற்பவிக்கப்பட்ட வைவசுதமனுவானவர் கற்பிக்கப்பட்ட மனு 
நீதியான பாசதருமமுடையவராய் ராமா அந்த சாஸ்திரவிதி தவறாத 
படிக்கு உன்னுடைய பெரியோர்கள் அரசாண்டு குடிகளை இரட்சித் 
து வந்தார்கள் வாராய் ராமா! 

போலியற்கையுஞ் சீலமும் போற்றிலை - எ - து . 
உன்னுடைய மூதாதைமார்கள் தர்மராசாக்களைப்போற் சற்குண 
முந் தயவுந்தாட்சண்ணியமும் சாஸ்திரவிதியும் கூத்திரியமுறையும் 
கைக்கொண்டு நடக்கவில்லையோ வாராய் ராமா அதுவுமல்லாமல் உன் 
னுடைய குலத்தில் அந்தராசன் ராச்சியபாரஞ்செய்கிற போது வேன 
னென்ற ஒருபுத்திரன் பிறந்து சன்மார்க்கமில்லாமல் துன்மார்க்கஞ் 
செய்து அக்ஷரக்கியானமில்லாமல் கல்விக்கியானமில்லாமல் விவேகமி 
ல்லாமல் மகாகோபியாகிச் சிறுபோதிலே மெத்தவும் துராசரங்கள் 
செய்து பாபிஷ்டனாகிய அனாசாரனாகி ராச்சியப்பரஞ்செய்து பலவித 
த்திலும் பிரஜைகளை உபத்திரவஞ்செய்தபடியினாலே பிதரவான தங் 
க சாஜன் புத்திரனான வேனன் செய்கிற கொடுமை பொறாமல் ராச்சிய 
த்தைவிட்டுத் தபசுக்குப்போய்விட்டார் அந்தகாலத்தில் இந்தராஜன் 
செய்கிற உபாதியினாலே மகாரிஷிகள் சபித்து வேனனென்பவனைப் 
பிராணவதை செய்தார்கள் அப்போது அங்கராசனுடைய பத்தினி 
யானவள்வந்து சுவாமி இனிமேல் ராச தர்மஞ்செய்கிறதற்குப் புத்திர 
ர்களில்லையே யவனிறந்ததினாலே எனக்கு வியாகூலமில்லை ஆனால் 
ராச்சியபரிபாலனஞ்செய்து பிரசைகளை இரட்சிக்க வேண்டும் அதற் 
கென்ன செய்யலாமென்று ரிஷிகளை கேட்டாள் . 

அவர்கள் கருணை கொண்டு அம்மா இந்தவேளை இவனுடைய பி 
ரேதத்தை தகனஞ்செய்யவேண்டாம் இதைத் தயிலத் துணியிலே 
போட்டுவையுங்கள் அப்படிச் செய்தால் கொஞ்சநாள் கழித்து இவ 
னுடைய தேசாமிகுத்திலிருந்து ஒருகுழந்தை யுற்பவிக்கத்தக்கதாக 
அநுக்கிரகஞ்செய்யலாமென்று சொல்லிப்போனார்கள் அப்பா லந்தப் 
பிரகாரமே சிறிது நாள் கழிந்து முனீஸ்வரர்கள் வந்து இவனுடையபிரே 


வாலி மோட்சம். 


தத்தையெடுத்து இரண்டுகையையுங்கடைந்தபோது சோதிமகாராச 
ன்பிறந்தார் அவர் . பிதுர்சக்கிரவர்த்தியென்று பேர்பெற்று ஒருவரு 
க்கும் மனஸ்த பம்வராமல் மநு ரீதியாக நாச்சியபாரஞ்செய்து சகல 
பேர்களையுமிரட்சித்துவந்தாராம் அப்படி வருகிறபோது அந்த ராச்சி 
யத்திலே சிறிது நாள் மழையில்லாமல் பயிர்பச்சை யில்லாமல் புல்லு 
பூண்டு செடி கொடிகள் தானியங்கள் யாவற்றும் சரிந்து போய்விட்ட 
து அதுகண்டு ராசாவானவர் களஞ்சியத்தைத் திறந்து திரவியங்களை 
எடுத்து கொடுத்தனுப்பித் தீவாந்திரங்களிலே யிருந்து தானியந்தரு 
வித்துக் குடிகளுக்குக் கொடுத்து இரட்சித்தர் அதுவுமன்றி சற்கரு 
மங்களான யாகம் எக்சியம் பிராமணபோசனம் ஆலயங்களிலே அர் 
ச்சனைகள் ஆராதனைகள் மாதானங்கள் முதலானவைகளைச் செய்து 
மழைமாரியில்லா தபடியினாலே புரோகி தரையும் சாஸ்திரிமார்களையு 
மழைப்பித்து ஒய்சுவாமிகளே நான் தர்மதேத்துடனும் ஆசாரவிதி 
யுடனும் நாச்சியபாரஞ்செய்து இவ்வளவு தர்மதானங்களை நடப்பித் 
தும் என்னுடையராச்சியத்தில் மழைமாரி மறுத்ததென்னவென்று 
கேட்டார் . 


அப்போது அவர்கள் ராசாவைப்பார்த்து பூர்வீகங்களை விசாரி 
த்துள்ள சோதிமக ராசனே உம்முடைய பாட்டனார் அங்கராசன் 
செய்த தர்மத்தினாலே மழைமாரி பொழிந்து ராச்சியம் சுபேட்சமா 
யிருந்தது உன் தந்தையான வேனன் செய்த பாவத்தினாலே இந்தச் 
சங்கடம் வந்திருக்கிறது . நீர்செய்யப்பட்ட புண்ணியத்தினாலே இனி 
கொஞ்சம் நாள் கழித்தால் மழை பொழியும் சகலகாரியமுங் குரைவி 
ல்லாமல் நடக்குமென்று யோசித்து பிரசைகள் சங்கடப்படுகிறதை 
க்கண்ணாற்பார்க்க மனஞ்சகிக்காமல் ஒருயோசனை செய்து ஆகாபத்தி 
லிருந்தும் மழைபொழியாமற்போனால் பாதாளகங்கையைப் பிரவேசி 
க்கும்படி செய்தாள் அப்பால் தானியங்களுடைய விரைகளில்லா தபடி 
யினால் பின்னும் பூமியின் மேல் அஸ்திரப் பிரயோகஞ்செய்தார் அப் 
போது பூமாதேவியும் காராம் பசுவானது. அக்காட்டிலே கறந்து சக 
லத்தானியத்தினுடைய வாதையுங் கொடுத்தாள் அந்த வாதையினா 
லே பயிர்பச்சை செய்வித்து பிரசைகளைக்காத்து இரட்சித்தருளினார் 
வாராய் ராமா அப்படி தயவோடு கூடியிருக்கின்ற குலத்திலே பிறக் 
து அவர்களுடைய மார்க்கமும் அவர்களுடைய தருமசிந்தனையும் எவ் . 
வளவும் உனக்கு இல்லாமற் போய்விட்டதே வாராய்ரா மா . 


வாலி மோட்சம் . 


- வாலியைத்தடுத்தாயடல்மன்னர்கம் - எ - து . 
உன்மனதிலே வாலியை நிக்ரகஞ்செய்வேன் எனக்கு வேண்டிய 
காரியம் சாதித்தேனென் றல்லவோ சந்தோஷ மடைந்திருக்கிறாய் இ 
தனாலுனக்குவந்து பலித்திருக்கிறது என்ன 

வேலியைப்பற்றித் தாய்விரல்வீரனே - எ - து . 
ராஜதர்மமானது ஒருவரிடத்திலும் பாரபட்சமில்லாமல் அன்பு 
ஆசாரமும் பிரஜைகள் பேரிலே பட்சமும் பிராமணவிசுவாசமும் குடி 
கள்பேரிலேபட்சமும் ஆறுபோகத்தி லொருபோகமும் திரைகொண் 

தான தருமங்கள் செய்து யாகாதி யெக்கியங்கள் செய்து பாபபுண் 
ணியங்களை யறிந்து அசத்தியமில்லாமல் அதர்மமில்லாமலும் ராச்சிய 
பரிபாலனஞ்செய்வது அதுவே தா சபாக்கியத்திற்கு ஒருவேவியாகும் 
நீயொருவன் தசரதனுக்குப் புத்திரனாகப்பிறந்து என் பேரிலே கூர் 
மை பொருந்திய அஸ்திரத்தைத் தொடுத்து அடாதகாரியஞ்செய்ததா 
ல் அந்ததர்மவேலியையழித்து மகாபாவமும் அபகீர்த்தியுமல்லவோ 
சம்பாதித்துக்கொண்டாய் ராமா நீ நல்லபுத்திசாலி நல்லசாமர்த்தியவா 
ன் உனக்குச்சற்றாகிலும் மனக்கிலேசமில்லையோ வாராய் ராமா . 


தாரமற்றொரு வன் கௌவுன்கையில் 
பாரவெஞ்சிலை யேந்தற்பழுதன்றோ 
நேருமென்று மறைந்து நின்பு தன் 
மார்களெய்ததோர் வில்லியர்வல்லமை . 

இதன் பொருள் . 
தா ரமற்றொரு வன்கௌவுன்கையில் - எ - து . 
வா ராய் ராமா நீ அக்கினிசாட்சியாகவும் வேதப்பிராமணாள் சாட் 
சியாகவும் ஆக பூமியறிய வலதுகை தொட்டுப் பாணிக்கிரகணம் செய் 
யப்பட்ட தர்ம தாரமான உன் தேவியை ராவணனானவன் திருடிக்கொ 
ண்டுபோய்ச் சிறையிலேவைத்திருக்க. 

பாரவெஞ்சிலை யேந்தற்பழுதன்றோ நேருமன்றி - எ - து . 

நீயும் மானத புருஷனைப்போலே யானொரு ராசாவாகும் சாமா 
ர்த்தியவானாகும் விலாசதுரியத்தில் வல்லவனாகுமென்று பாரகோத 
ண்டமாகிய வில்லையுந்தாங்கி நடக்கிறது பழுதல்லவோ இசனால் அவ 
மானமும் குற்றமும் உண்டோயில்லையோ வாராய். மாமா அதுவுமல் 
லாமல் , 


வாலி மோட்சம் . 


மறைத்து நிராயு தன் மார்பிலெய்வதோ வில்லியர் வல்லமை - எ - து . 

என்னுடைய நெற்றியுங்கண்ணும் நேர்படனின்று போர்செய்யா 
மல்மறைந்துநின்று பாணந்தொடுத்தாய் அல்லாமலும் நிராயுதனாக 
ஓர் ஆயுதமில்லாதவன் பேரிலே ஆயுதமெடுத்துப் போர் செய்யலாமோ 
வா ராய் ராமா முன்னாளிலே உன்னுடைய மூதாதையான அரிச்சந்திர 
ன்விசுவாமித்திரனுடனே நாம் ஒருவார்த்தை அசத்தியஞ் சொல்லக்கூ 
டாது சொன்னால் நமக்கு அரிஷ்டங்கள் வந்து நேரிடுமல்லாமல் ஈஸ்வ 
ரசகாயமில்லாமலும் இலட்சுமி கடாட்சமில்லாமலும் பாவம்வந்து சம் 
பவித்து அநேகந் துயரமடைவது மல்லாமல் இது நமது ஜன்மத்துக்கு 
தொடருமென்று கருதி ஒரு பொய்சொல்லாமல் நாடு நகரமுதலிய சக 
ல சம்பத்தையு மிழந்து தன்னுடைய பெண்சாதியையும் பிள்ளையையு 
ம் பிராமணனுக் கடிமையாகி விற்றுத்தானும் பறையனுக் கடிமைபட் 
6 மயானத்திலே காவலிருந்து பிரதேவர்த்தனையைவாங்கிக் காலட் 
சேபஞ்செய்து தன்னுடைய மகனாகிய லோகிதாசனை அரவந்தீண்டியி 
றக்கவும் தன் தேவியானவளைக் கொலைசெய்தவளென்று காசிதேசத் 
தரசன் தூதுவர்கள் பின்கட்டாக இவர்கையிற்கொடுத்து வெட்டிவிடச் 
சொல்ல அப்போது மகனிறந்து பிரேதமாகக் கிடப்பதையும் பாராம 
ல் தன்கையினாலே தன்பத்தினியை வெட்டத் துணிந்தார் இவ்வளவு 
பரமசங்கடம் நேரிட்டும் அசத்தியற்குப்பாத்தியப்படாமல் சத்தியவா 
னாக விருந்ததினால் தான் தெய்வச்சபையிலே சனகமாகியிருந்த அரி 
காப்பிரமாதிகள் தேவர்கள் திக்குப்பாலகர் பிர்மரிஷிகளி முதலிய சக 
லரும் வந்துவரங்கொடுத்தருளினார் அதனால்கீர்த்தியுடனே அரசாட்சி 
செய்து சத்தியத்திற்கும் அரிச்சந்திரனென்று நிலைபெற்றுக்கொண் 
டார் வாராய் ராமா நீ அப்படிப்பட்ட அரிச்சந்திரனுடைய பவுத்திர 
கோத்திரத்திலே உற்பவித்தும் அசத்தியகர்மஞ்செய்ய அஞ்சாமல் எ 
ன்னை வதைசெய்தாயே வாராய் ராமா நிசாயுதன் பேரிலே சவுரியவா 
ன்கள் ஆயு தெமெடுத்துப் போர்செய்வார்களோ நீ சொல்லுவாய் சாமா , 
கவி . காரி என்ற நலங்கிநிறுத்தினோய் 

ஊரியன்ற மதிக்குள தாமென 
சூரியன் மா புக்கொறு தொன்மறு 
ஆரியன் பிந் தாக்கினையாமரோ . 

இதன் பொருள். 
காரியென்ற கலங்கி நிறுத்தினோம் - எ - து . 
வாராய் ராமபத்திரா கரனென்னும் கருமேகம்போல நீலமேக 
வண்ணனான ஓய் ராகவா . 

- 


கை 


1 


வாலி மோட்சம். 


ஊரியன்ற மதிக்குள தாமென்க- எ - து . 
ஊந்து ஆகாய மார்க்கத்திலே பிரகாசித்துச் சோட சகலையோடு 
ம் விடமானா- 

ரூடனாகச் சீதகிரணம் பொழியப்பட்ட பூரணசந்திரனு 
க்கு முயர்கரையென்ற ஓர் மறுவுண்டு ஆகையினால் சந்திரகுலத்துரா 
ஜாக்களுக்கு மறுவென்றும் குற்றமுண்டென்றும் சொல்லலாம் வா 
பாய் ராமா . 

சூரியன் மரபுக்கொருதொன்மறு - எ - து . 
சூரியபகவானுக்கு ஒரு மருவுமில்லை ஆகையினாலே சூரியகுல 
த்து ராஜாக்களுக்கு கொஞ்சமானாலும் ஒரு குற்றமில்லையே வாராய் 


ராமா . 


ஆரியன் பிறந் தாக்கினையாமரோ - எ - து , 
அப்படி மருவில்லாத குலத்திலே நீ யொருவன் தசரதனுக்குப் 
புத்திரனாகப்பிறந்து ஒருவி ரட்சத்தில் மறைந்து என் பேரிலே ஒளித் 
து பாணந்தொடுத்து அபகீர்த்தி சம்பாதித்தாய் இதனாலே சூரியகுல 
த்துக்கு ஒரு குற்றமல்லவோ உண்டுசெய்தாய் வா ராய் சாமா உன்னு 
டைய மூதாதைமாரிலே வாகுபாசன் குமாரனான சகராசனென்பவரு 

ப் பானுமதியென்னும் பிரபையென்றும் இரண்டு பாரியாளுண்டு 
அவர்களில் மாயையானவளுக்கு அறுபதினாயிரம்பேர் சகராள் பிறந் 
தார்கள் பானுமதிவயற்றில் சமஞ்சலனென்றொருவன் பிறந்தான் இப் 
படி அறுபதினாயிரத்தொரு புத்திரர்களோடுங்கூடி சகரராசன் ராச் 
சியபரிபாலனஞ்செய்ய பூலோக ராசாக்களைச் செயித்து திரவியங்கொ 
ண்டு மகாவீரவர்மனாகித் தொண்ணூற்றொன்பது அஸ்வமேதயாகஞ் 
செய்து முடித்து அதற்குமேல் தேவேந்திரபட்டத்தை யபேட்சித்து 
நூராம்யாகஞ்செய்தார் அந்த யாகமுகத்திலிருந்து வரப்பட்ட குதிரை 
யானது ஐம்பத்தாறு தேசமுஞ் சுற்றிவரும்போது தேவேந்திரன் இ 
ந்தச் சகராசனுக்கு நூராம்யாக முடிந்ததேயானால் நம்முடைய தெய் 
வபட்டத்துக்கு வருவானென்று பயந்து இந்த பாகத்தை அழித்துவிடு 
வதே நலமென்று கருதி சகராசனுடைய அஸ்வத்தைப் பிடித்துக் 
கொண்டு போய் பாதாளலோகத்தில் கபிலருடைய ஆசிரமத்தின் பின் 
னால் கட்டிவைத்தான் . 

அப்போது சகறாள் அறுபதினாயிரம் பேரும் அந்தக் குதிரை 
யைத்தேடிப் பூலோகமெங்குங்காணாமல் பாதாள லோகத்தில் சென் 
று பார்க்கவேணுமென்று நினைத்துப்பஞ்சா சதகோடியோசனை விஸ் 
தாரம் பொருந்திய பூமண்டல ததைப் பிளவாகத்தோண்டிப் பாதாள 
லோகத்திற்சென்று அந்த அறுபதினாயிரம்பேர் சசுராளும் கபிலம் 
காரீஷியின் மேல் கோபித்து வில்வளைத் தெதிர்த்தார்கள் அதைக்க 
ண்ட அந்த அறுபதினாயிரம் பேரையும் எரித்துச் சாம்பலாக்கிவிட்டா 
* வாராய் ராகவா பிற்பாடுசிறி துநாள் கழித்துச் சகரராசன் பரமபத 


ை 


வாலி மோட்சம். 


உன் 


மடைந்தான் அப்பால் சகரராசன் குமாரனாகிய மஞ்ச தமென்பவன் 
இராச்சியபரிபாலனஞ்செய்து அசமஞ்சனைப்பெற்றான் அசமஞ்சன் 
திலீபராகனைப் பெற்றான் திலீபராசன் பாகீரதனைப் பெற்றான் இப்படி 
நாலாந்தலை முறையிலே பிறந்த பாசீரதன் பூர்வீகசங்கதிகளை விசாரித் 
துச் சகராளுக்கு அந்த அநிஷ்டை நீக்கி நற்கதி யடைவிக்கவேண் 
மென்று ஆகாயகங்கையைத் தருவிக்கவேண்டிப் பிரம்மதேவரையும் 
பரமேஸ்வரனையும் கங்காதேவியையும் கண்ணு வமகாரிஷியையுங் கு 
றித்து முப்பத்தாராயிரம் வருஷம் தபசுசெய்து பிரமகங்கையை பூமி 
யிலே கொணர்ந்து பூமாதேவியம்மனுவை 

மாதேவியம்மனுடைய பிரசாதம் பெற்றுபாதாள 
லோகத்திலே கங்கைபைக்கொண்டு போய்ச் சகராளுக்கு பிதிர் தர்மஞ் 
செய்து கதியேற்றி அந்தக் கங்காபாமேஸ் வரியைச்சகராள் தோண்டி 
உண்டுசெய்யப்பட்ட ஏழுசக்கரத்திலேயும் நிறைத்தான் வாராய் பா 
மா ஆகையினாலே சமுத்திரத்தை யுண்டு செய்தது சகராளாகும் அதி 
ல் தண்ணீர் நிறைத்தது பாகீரதராசனாகும் இப்படிலோக உபகாரமா 
கவும் லோகப்பிரத்தியட்சமாகவும் உன்னுடைய முன்னோர்கள் கீர்த் 
திசம்பாதித்துக்கொண்டார்கள் நீ ஒருவன் பிறந்து அடாதகாரியமாகம் 
றைந்து நின்று என்னை வதை செய்தபடியினாலே நீயும் அபகீர்த்தியல் 
லவோ சம்பாதித்தாய் சற்றாகிலும் யே சனையில்லாமற் போச்சுதே 
வா ராய் பர்மா அதுவுமல்லாமல் இன்னும் ஒரு காரணஞ்சொல்லுகி 
றேன் கேள் - எ - து . 
கவி . நிறைந்து முன்னொருவர் முன்னாள் நீர் முகந்துற்ற போது 

மறைந்துநின்றெய்ததுண்டோ மன்ன நின்றாகைதானும் 
நிறைந்திடுங்கானந்தன்னி னீயுமத்தகமை செய்தாய் 
மறைந்து நின்றெய்வதுங்கள் வருவழிமுறைமை தானே . 
நிறைந்து முன்னொருவர் முன்னாள் நீர்முகந்துற்றபோது - எ - து . 

நிறைந்து தண்ணீர்ததும்பி இருக்கப்பட்ட பஞ்சமடுவின்கரையி 
லே என் தாதையானவர் தொளாயிரத்தொண்ணூற்றொன்பது யானை 
பையுங் கொன்று இன்னம் ஒருயானையைக் கொல்லவேணுமென்று ஒளி 
த்து நிற்கிறபோது ஒருகுரு புத்திரரானவர் தன்னுடைய மாதாபிதா 
க்கள் விருத்தாப்பியமா தலால் அவர்களிரண்டுபேரையும் காவடிகட்டி 
ேகாளிலே சுமந்துகொண்டு தீர்த்தயாத்திரையாகவந்தார் அப்போது 
அவர்களுக்குத் தண்ணீர் தாகத்தினால் காவடியானதை ஒருமாச்சார்பி 
ல் வைத்து ஜலபாத்திரை எடுத்து பஞ்சகமடுவிலே பிரங்கிக் கமண்ட 
லத்திலே தண்ணீர் முகந்து பெடுக்கைவில் குடு குடென்றசத்தங்கேட் 
டது அந்த சத்தத்தை டானையானது தண்ணீர்குடிக்கிறதென்று நினை 
த்து உன் தாதையான் தசாதனானவன் சற்பனையினாலே மறைந்து நி 
ன்றெய்ததுண்டோ மன்ன நின் றாதைதானும்- ஏ - து . 


உ அ 


வாலி மோட்சம். 


குருபுத்திரனென் றறியாமல் யானையானது தண்ணீர் குடிக்கிற 
தென்று அஸ்திர மேவினார் அது குருபுத்திரன் பேரில்பட்டு இறந்து 
போனான் அந்த யே துவாக உன்பிதவானவனுக்கு ஒருசாபம் வந்தது 


வாராய் ராகவா . 


நிறைந்திருங்கானந்தன்னி னீயுமத்தகமை செய்தாய் - எ - து . 

விருட்சங்கள் நிறைந்திருக்கிற வனாந்தரத்தில் பிதுர்வாக்கிய ப 
ரிபாலனஞ்செய்ய வந்தவனாகிய நீயும் அநீதமாக ஒரு மறைவிலே ஒ 
ளித்துநின்று என் பேரிலே அஸ்திரந்தொடுத்துச் சதிமோசஞ் செய் 
தாய் ஓய் ராமா . 
மறைந்துநின்ற றெய்வதுங்கள் வழிவழிமுகமைதானே - எ - து .. 

மரத்தில் மறைந்து நின்று சொல்லுகிறது குலாசாரமாக உங்க 
ளுக்கு வழிவழிமுறைமையாகும் உன் பிதாவான தசரதரானவர் ஆள் 
பேதந் தெரியாமல் வகைமோசம் போனார் நீயறிந்து என்னைக் கெடுக் 
கவேணுமென்று அவமோசஞ்செய்தார் வா ராய்ராமா யானென்ன கு 
ற்றஞ்செய்தேன் என்ன காரணத்தினாலே என் பேரில் அஸ்திரந்தொ 
டுத்தாய் வாராய் ராமா - எ - து . 
கவி , மாபாவி யுயிர்மாளப் பிலத்துணிபோய் 

வருமளவுங்காவென்ன தாவாறோ 
போயாவியுண்டுநீ வந்தபோது 

புகுந்துன ரசுனக்கென்று புலொவாறோ 
சாயா தபதிதனையன் றனைய மோட்டித் 

தாரமெனுமுனிமைய வடனையும்வல்லி 
ஓடா தசின முயல விவன் செய்குற்றம் 
உனக்கென்ன போர்வாலி நரைத்திடாயே . 

இதன் பொருள் . 
மாபாவியுயிர்மாளப் பிலத்துணியே போய்வரு 
மளவுங்காவென்னக் காவறோ- எ - து . 

வாராய் வாலிநீ இன்னே றவரைக்கும் சொல்லப்பட்ட கதையும் 
காரணங்களையுங் காரிய பேதங்களையும் நான் கேட்டேன் நீயும் அறி 
வுள்ளவந்தான் சந்தேகமில்லை உன்னிடத்தில் ஒருவசனங் கேட்கி 
றேன் அது யெப்படி யென்றால் மாயாவியென்கிற அவுணனும் நீயு 
மாகப் போர் செய்து உங்கள் இரண்டுபேருக்கும் வெற்றிதோர்ப்பு யி 
ல்லாமல் போனதால் பாதாள லோகத்திலே சென்று போர்செய்ய 
வேண்டுமென்று சுக்ரீபனை யழைத்து நீராச்சியபாரஞ்செய்திரு நா 
ன் போய் மாயாவியைச் செயித்து வருகிறேனென்று சுக்ரீபனோடே 
சொல்ல அவன் அந்தவகை செய்யாததினாலேயோ வாராய் வாலி அ 
துவுமல்லாமல் . 


வாலி மோட்சம் , 


போயாவியுண்டுட வேந்தபோது 
புகுந்துனாசுனக்கொன்று புகலாவாரோ- எ - து . 
நீயும் பிலத்துவா ரவழியிலேசென்று பாதாள லோகத்திலேபுகுக் 
து பதினாலு வருஷம்போர்செய்து மாயாவியைச் செயித்து நீயும் கிட்கி 
ந்தாபுரிக்குவந்தபோது சுக்கிரீபன் உன்பாதத்திலேவணங்கி நீராச்சி 
யாபாரஞ்செய்யவேணும் அடியேன் பணிவிடை செய்கிறேனென்று சொ 
ல்லாமையினாலோ எதினாலிவன் மேல் உனக்கு விரோதமுண்டானது 
அவனுக்கொரு விரோதமுஞ்செய்யவில்லையே வாராய்வாலி . 

சாயாதபதிதனையின் றனைய மோட்டித் 
தாரமெனுமுரிமையவ டனையும்வல்லி 
இதுவரையிலும் அவன் ஒருகுற்றஞ் செய்யாமலிருக்கச் சாயா 
தேவிக்குபத்தாவான சூரியபுத்திரனாகியசுக்ரீபனை அடித்துத் துரத்தி 
அவனுடைய ராச்சியத்தையும் அவன் தாரமென்னும் பெண்சாதியை 
யும் அபகரித்துக்கொண்டு சுக்ரீபனை எங்கெங்கும் காணாமல் பிராண 
வதை செய்யவேணுமென்று அடங்காதகோபங்கொண்டு . 
ஓயாதசின முயல விவன் செய்குற்றம் 
உனக்கென்ன பேராவலி யுரைத்திடாயே - எ - து . 
உன் தம்பியான சுக்ரீபனை இவ்வளவுவுபத்திரவஞ் செய்யத்தக்க 
தாக உனக்கென்ன குற்றஞ்செய்தான் சொல்லாய்வாலி . 

ஆதலாலு மவனெனக்காருயிர் 
காதலாலலி னாலிக்கடமையால் 
ஏதிலாரு மெளியதென்றாலவர் 
தீது தீர்ப்பதென் சிந்தைக்கருத்தவரே. 

இதன் பொருள் . 
ஆதலாலுமவனெனக்காருயிர் - எ - து . 
இப்படிச் சிறிது குற்றங்களுஞ் செய்யாத சுக்ரீபனைத் துரத்தி 
முடுக்கினபடியினாலே அந்தசுக்ரீபன் என்னைவந்தடுத்து சுவாமிவாலி 
யானவன் என்னைவதைசெய்யவேணுமென்று துரத்தியடித்து என்ரா 
ச்சியத்தையும் அபகரித்து என்னுடைய ஸ்திரீயையும் அடக்கிக்கொ 
ண்டான் அடியேனை நீர் அபயங்கார்க்கவேணுமென்று அடைக்கலம்பு 
குந்திருக்கிறான் ஆகையால் . 

காதலாதலினாலிக்கடமைப்பால் - எ - து . 
காதலென்னும் அன்பும் ஆசாரமும் பக்திவிசுவாசமும் சத்திய 
மிருந்தபடியினால் அவனுக்கு அபயஸ் தக்கொடுத்தேன் வாராய்வாலி . 

ஏதிலாரு மெளியரென்றாயுவர் - எ - து . 
ஒருவருஞ்சகாயமில்லாமல் பந்துகளில்லாமல் அசேஷரான சா 
துக்களாயிருப்பார்களாகில் இந்தலோகத்திலே யாதாமொருத்தர் அப் 


வாலி மோட்சம் . 


கவி . 


படிப்பட்ட சாதுக்களை உபத்திரவஞ்செய்தார்களானாலும் யாதாமெ 
துராசாரம் செய்தார்களானாலும் . 

சீது தீர்ப்பதென் சிந்தைக்கருத்தரோ- எ - து . 
கொலைகளவு வஞ்சனை பாதகம் துரோகம் அசத்தியம் அதர்மம் 
ஆகிய இப்படிக்கொத்த துர்மார்க்கஞ் செய்யப்பட்ட துஷ்ட்ரைக்கொ 
ன்று சிஷ்டரைப் பரிபாலனஞ்செய்கிறது எனக்கு க்ஷத்திரியதர்மமா 
கும் தர்மத்தை இரட்சித்து அதர்மத்தைச் சயம்பண்ணவேணுமெ 
ன்பதைக்குறித்தே இந்தவன தீட்சை பெற்றுவந்தேன் நீயோவென் 
றால் சுக்ரீபனுக்கு அதிக்துரோகஞ் செய்தபடியினாலே பாணந்தொடு 
த்தேன் வாராய்வாலி - ஏ - து . 

அவதாரிகை என்றிப்படி ஸ்ரீ ராமர்சொல்லக் கேட்டு வாலியானவ 
ன் மறுமொழி சொல்லுகிறான் . 

மணமுமில்லை மனுநெரிவந்தாற் 
குணமுமில்லை குலமுதற்கொற்றவுன் 
உணர்வு சென்றுழி சொல்லுமொழுக்கலாம் 
நிணமூநெப்பு நெருங்கியநேமியாய் . 

இதன்பொருள் மணமுமில்லை - எ - து . 
வாராய்ராமா சுக்கிரீபனை ராச்சியம் விட்டு துரத்தி அவனுடைய 
உரிமையாகியஸ்திரீயை அபகரித்தபடியினால் உன் பேரிலே பாணந் 
தொடுத்தேன் என்றல்லவோசொன்னாய் வா ராய்ராமா அதுகாரீயமெ 
ப்படி நாங்களோவென்றால் மிருககலமாகிய வானரங்களாகும் வாராய் 
ராமா எங்களுக்கென்றால் மணமென்றகலியாணஞ்செய்து ஒருஸ்திரீ 
பைக்கை தீண்டவேணுமென்றும் சொல்லுகிற முறைமைப்பாடில்லைவா 
ராய் ராமா உங்களுக்கோவென்றால் மணமென்னுஞ் சோபனத்தை 
யுடைய ஒருஸ் திரீயானவள் என்பாரியாகுமென்று கை தீண்டத்தொ 
டவேணுமென்பதாம் கோத்திர சூத்திரம் விசாரித்து பொருத்தநிமித் 
தம்பார்த்து முகூர்த்தம்நேமித்து பந்துக்கள்யாவரையும் தருவித்தும் 
பூப்பந்தலின் கீழே மணவரையில் அக்கினிசாட்சியாக வேதவேதப்பி 
ராமணாள் சாட்சியாக ஓமாக்கினி தேவன் முன்பாக ஆகாசபூமியரிய வ 
லது கைதொட்டுப் பாணிக்கிரகணஞ் செய்யவேணும் இன்னும் எட்டு 
விதமான கலியாணமுண்டு அந்தவிபாமெப்படியென்றால் பிரமகலியா 
ணம் தெய்வகலியாணம் ஆரிஷம் பிரஜாபத்தியம் அசுரம் ராக்ஷசம்கா 
ந்தர்வம் பாசம் என்பதாம் அவற்றுள் பிரமகலியாணமானது மகாசா 
ஸ்திரக்கியானனாகிய ஞான மார்க்க விர்ப்பன்னனாகயாகஞ் செய்யப்பட் 
ட மகா போக்கயவானாயிருக்கின்றவனைத் தான் தானே வலிய அழைத் 


வாலி மோட்சம். 


சு 


து உனக்கு என்புத்திரியைத்தருகிறேனென்று இந்தப் புருஷனுக்கு 
வேண்டிய வஸ்திர ஆபரணங்களும் அலங்காரங்களும் அணிவித்து 
சகலவஸ்துவுந் தானே செலவு செய்து புருஷனுடைய பொருளில் திர 
ணமும் செலவு செய்யாமல் அவர்கள் இரண்டுபேருக்கும் போஜனார்த் 
தத்திற்கு வேண்டிய விளைபூமியுங்கொடுத்து விவாகஞ்செய்து கொடு 
ப்பது அப்படி கொடுப்பது பிர்மர்வுக்கு பிரீ தியாய் அதன் பலன் அந்த 
ஸ் திரியின் வயிற்றிலே பிறக்கப்பட்ட குழந்தைகள் செய்கிற புண்ணிய 
த்தாலே அந்தகஸ்னிகா தானங்கள் கொடுக்கப்பட்ட பிரபுவினுடைய 
முன்னோர்கள் இருபத்தொரு தலைமுறைக்கும் மோட்சம்வருமென்று 
சொல்லுவார்கள் . 

தெய்வகலியாணமானது சாஸ்திரவிசுவாசமும் பத்திவிசுவாசமு 
ல் எதார்த்தமானதும் நித்தியசாமயோக்கியமுமுள்ளவனாக ஒருவன்வ 
ந்து தன் மகளைக்கேட்டால் அவனுக்குகொடுக்கசம்மதித்து அவ்விருவ 
ருக்கும் அலங்கா ரவஸ்திர ஆபரணங்களை யும்பூட்டித் திரவியமுங்கொ 
டுத்து அதன்பலனாவது அதன் வயிற்றிலேபிறக்கப்பட்ட புத்திரர்கள் 
செய்கிற புண்ணியத்தினாலே அந்தக்கவியாணஞ்செய்வித்த பிரபுவினு 
டையபிதுர்க்கள் பதினாலுசென்மமு மோட்சமடைவார்கள் . 

ஆரிஷகலியாண மெப்படியென்றால் ஒருவன் வந்து தன்மகளைக் 
கேட்டால் அவன் சகலகாரியத்துக்கும் யோக்கியவானென்றறிந்து அ 
வர்களுக்கு வஸ்திர ஆபரணங்களுமணிவித்து சகல முந்தானே செலவு 
செய்து அலங்காரகன்னிகாதானமாகக் கலியாணஞ்செய்து கொடுப்பது 
அந்தஸ்திரீயினுடைய புத்திரர்கள் செய்கிற புண்ணியத்தினாலே கொ 
டுக்கப்பட்டவனுடைய எழுதலை முறைக்கும் மோட்சம்வரும் . 

இனி பிரஜாபத்தியகலியாண மெப்படியென்றால் , ஒருவன் வந்து 
தன் மகளைக்கேட்பானேயானால் தீரவிசாரித்து ஆலோசனை செய்து அ 
வன் யோக்கியவானென்றறிந்து தன் மகளுக்குவேண்டிய ஆபாண அ 
லங்காரஞ்செய்து அதற்குவேண்டிய சிலவு செய்து கலியாணஞ்செய் 
துகொடுப்பது அவள் வயிற்றிலேயிந்த குழந்தைகளினுடைய புண் 
ணியத்தினாலே கொடுக்கப்பட்டவனுடைய மூன்று சென்மத்திற்கு 
மோட்ச மவரும் இந்த நாலுகலியாணமும் , பிராமணக மம்மற்று முண் 
டானவர்களும்பண்ணலாம் வாராய்ராமா பிரஜாபத்தியம் நிற்க அசுர 
க யோணம் எப்படியென்றால் தன் மகளை வந்து ஒருவன் வந்து கேட்டா 
ல் இவ்வளவு திரவியந் தரவேணுமென்று நிர்ணயஞ் செய்துக்கொண் 
டபிற்பாடு தன் மகளைக்கொடுத்து தன்னுடைய செலவு செய்து உப 


உ 


வாலி மோட்சம். 


யோகச்சிரப்புகளை தன் மகளுக்கு நடத்துவிப்பது அதற்கு அவளுடை 
யகுழந்தையினாலேவரப்பட்ட புண்ணியமில்லை இனிமேல் ராட்ச தகலி 
யாணம் எப்படியென்றால் தன்மகளை கேட்கவந்தவன் மூடனானாலும்கு 
றைமனிதனானாலும் விருத்தனானாலும் வியாதியஸ்தனானாலும் அஃ 
தொன்றையும் யோசியாமல் அதிகதிரவியம்வாங்கி இரண்டுசிலவுகளையு 
ம் புருஷனேசிலவு செய்வ தாம் அப்படி விவாகஞ்செய்து கொடுத்தால் பு 
ண்ணியமில்லை புருஷனுடைய கேந்திரதர்மம் உத்தாரணம் அந்தக்கு 
ழந்தைகளினால் வரும் இனிதாக தர்மகலியாண மெப்படியென்றால் ஒ 
ரூஸ் திரியும்புருஷனும் தாங்களே மனமொத்துக்கூடுவது அதனால் அவ 
ர்களிரண்டுபேருக்கும் புண்ணியபாவம் மிச்சமாகும்இனிபைசாசகலி 
யாணம் எப்படியென்றால் ஒருஸ் திரீயை ஒருவன் தனக்கு வசமாகாமற் 
போனால் அவமோசமான விடங்களிலேயும் நித்திரைவேளையிலும் ஸ் 
திரியானவள் மனமில்லாமலிருக்கிறவேளையில் கண்டித்ததினாலும் பெ 
லத்தினாலும் துர்மார்க்கத்தினாலும் வசப்படுத்திச்சேர்ந்தால் அதனால் 
மகாநரகத்தை யனுபவிப்பதல்லாமல் முடிவில்பைசாஜென்மம்பலிக்கு 
ம் இப்படி கலியாணஞ்செய்து ஒருஸ் திரீயை சோவேணுமென்பது 
எங்களுக்கில்லை வாராய்ராமா மதுவிக்கியான தர்மந் தவறாமல் அவரு 
டைய குலாசாரந்தவறாமலுஞ் சுத்திசுசிகரம் சுதான தர்மம் அனுஷ் 
டான தர்மம் தேவபூசை குருபக்தி வாச்சிம் சற்சனசாவகாசம் ஆசார் 
யம் பெரியோரிணக்கம் பிராமணவிசுவாசம் நோன்பு விரதம் கதிகாம 
ம் விருந்துண்டல் மா தாபிதா தமயன் மாமன் பந்துவர்க்கம் அன்பு ந 
ம்பிக்கை தெய்வ தரிசனம் சுமங்கலசுபயோகம் வஸ்திராபரண அலங் 
காரம் வளர் செல்வம் சுபவசனம் நிலைகுலையாப்பின்பு சத்தியம் சாமம் 
ஆகிய இப்படிப்பட்ட நீதத் தோடோ நீங்களல்லவா நடக்கவேணும் எ 
ங்களுக்கு அந்த முறையுமில்லை வாசாய் ராமா . 


மனுநெறிவந்தனர்குணமில்லைகுணமதற்கொற்றவ - எ - து . 


சற்குணத்தோடே விவாகம் பொருமை தயவுநிறை அறிவுஒப் 
புகடைப்பிடி தவம் தானம் கல்வி ஒழுக்கம் இப்படிக் குணாகுணமுமி 
ல்லையே வா ராய்ராமா நீயோவென்றால் பிராமணக்ஷத்திரியன் வைசிய 
ன் சூத்தியனென்றும் நான் 

குகுலத்திலே பதிணென் பிரிவான எழுபத் 
திரண்டுவம்மிசமாகிய சக்கிலிஜா திகளில் அவரவருடைய குலாச்சார 
ம் போல் நிலை நிறுத்தி வரன்முறையாக நடத்துவிக்கப் பட்டவனாகும் 
வா ராய்ராமா. 


வாலி மோட்சம். 


உணர்வுசென் றுழிசொல்லு மொளுக்கலால் - எ - து . 
எங்களுடைய குலசாரமெப்படியென்றால் வானரங்களாகிய எங் 
களுடையமன திலே தோன்றினபடி நடக்கிறது நாங்கள் குரங்குசாதி 
களல்லவோ வா ராய் ராமா இன்னகாரியம் செய்யலாகாது நன்மையின் 
னது பாவமின்னது புண்ணியமின்னது கீர்த்தியின்ன துமானமின்னது 
அவமானமின்னது யென்ற வர்ச்சியாவர்ச்சியமும் பகுத்தரிகிறவேத 
மு மில்லாமல் கடன் காரன்யங்கன் மனதிலேநினைத்தபடி நடக்கிற மி 
ருகங்களாகும் வாராய்ராமா. 

நிண முநெய்யுநெருங்கிய நேமியாய் - எ - து . - 
சத்திராதிகளுடைய வமிசத்தையும் உதிரத்தையும் குடித்திரு 
க்கிற ஆக்கினா சக்கிரத்தைத் தரிக்கும்ராகவா - எ -து . 


1 ) 


பிறையுண்ட நுதலுங்கள்பெண்களைப்போ லெங்கள் குலப்பேதை 
மார்க்கு , நிறையுண்டோகற்பழியாவகைக்காக்கமீதியுண்டோ கறையு 
ண்டுநெடுங்கானிற் கனியருந்தித்திரிவார்க்குக்காதலானால் , முறையுண் 
டோமுறை திறம்பாதறங்காத்த முதல்வனே மொழிந்திடாயே . 

இதன் பொருள். 
பிறையுண்ட நுதலுங்கள் பெண்ணைப்போ 

லெங்கள் குல பேதைமார்க்கு பயம் 
பிறையென்று சொல்லப்பட்ட பஞ்சமிந்திரனைப்போலே நெற்றி 
த்தடாகமும் அழகுபொருந்திக் கார்மேகம்போல் கறுத்து நீண்டு நெரு 
ங்கின அளகபாரமும் மகரமச்சம்போல்வாரிநீண்டு சிறுத்தபார்வையா 
னநயனமும்வில்போல்வளைந்தபுருவமும் கறுத்தரோமரேகையும்கண் 
ணாடிபோன்ற கபோலமும் பூரணசந்திரனைப்போல முகபாவனையும்வ 
வளைக்கொடிபோலே தழைத்த கன்னமும்குமிழம்பூப்போலநாசியும் ப 
வளக்கொம்பு போல் அதரமும் ஆணிமுத்துப்போலவும் முல்லை அரும் 
புபோலவும் பிரகாசிக்கிற பல்வரிசையும் அன்றுபாளை கழிந்தகன்னி 
கமுகுபோல் சழுத்தும் பலமூங்கில் குறுத்துப்போல ஒயிலான தோளு 
ம்விஸ்தாரமாகிய ஒளிவானமார்பும்மிருதுபொருந்திய இரண்டு கால்வரி 
சையும் தாமரையிதழ்போலே விரல்களும் மிருதுவாகக்குரைத்துப்ப 
றந்த அகங்கையும் மன்னமானரேகைகளும் சிவப்புரேகையுற்ற உதிர் 
களும் செவ்விளநீர்க் குறும்பைப்போலும் விருத்தமாகிய விளம்பழ 
ம் போன்ற ஸ் தனபாரமும வாழைத்தண்டுபோலும் யானைத்து திக்கை 
போலும் இறு துடையும் சிறுத்தமுழங்காலும் தாழம்பூவைப்போல 
மேல்பருத்தும் அடிசிறுத்தும் ஒளியானகணைக்காலும்பந்துபோலதிர 

5 . 


வாலி மோட்சம். 


று 


ட்சியாகியகு திக்காலும் புத்தகம்போலப்புறவடியும் பவளக்கொம்பு 
போலவிரல்களும் அதிலேவச்சிரப்பதித்தது போலாகமுஞ் செம்பஞ் 
சுபோல் சிவந்திருக்கிற பாதவரிசையும் வெண்மையற்ற அகங்காலும் 
சன்னமாகிய ரேகையும் இப்படி சாமுத்திரிகாலட்சணம் போல் முப்பு 
த்திரண்டு ரூபம் அழகுவாய்ந்து சவுந்திரியமா யிருக்கிற உங்களுடைய 
ராசகன்னிகளைப்போல் , எங்களுடைய வான ரஸ்திரீகளுக்கு ஒன் 
மில்லை . 
நிறையுண்டோகரையுண்டோ கற்பழியாவகைகாக்க ரீதியுண்டோ 

நிரஞ்சனமான அழகும் நிரஞ்சனமான பத்தியும் ஆசாரமான 
வார்த்தையுமாகிய அதுவுமல்லாமல் கற்பழியாத நிலமையுடனே உங் 
கள் ஸ்திரீகள் வரவேணும் அதின் விபரம் எப்படியென்றால் கற்புடை 
யபெண்கள் தன்பத்தாவானவரை மாதா பிதா குரு தெய்வமென்பதாகக் 
கருதி அவர்ஜெபதப அனுஷ்டானஞ் செய்யும்போது தேவார்ச்சனை 
செய்யும்போதும் புராணசாஸ்திரம் வாசிக்கிறவேளையிலும் குருவிட 
த்திலே சீஷன்பயபக்தியாக பனிவிடை செய்து வருகிறது போல ஆசா 
ரவுபசாரஞ் செய்யவேணும் புருஷன் அன்னம்புசிக்கிறவேளையிலே 
மாதாவானவள் குழந்தைகளுடைய பசிதாகமறிந்து அன்னபனாதிக 
ளைக்கொடுத்து இரட்சிக்கிறது போல பத்தாவானவர்க்கு இஷ்டமானப் 
தார்த்தங்களை பரிமாறிச் சமீபத்தில்நின்றுகொண்டு அவருடைய நினை 
வையுமேன்மையுமறிந்து பரிபாலிக்கவேணும் காரியகுணதோஷங்க 
ளை விசாரிக்கிறபோது ராஜாவுக்குமந் திரிபுத்திசொல்வது போல புருஷ 
னுக்குயோசனை சொல்லவேணும் சிரக்காரியம்பார்க்கும்போது வீட்டு 
வெள்ளாட்டியைப் போலே தேகபிரயாசைப்பட்டு பணிவிடை செய்ய 
வேணும் பார்த்தவுடனே பயபக்தியாகவசனிக்கவேணும் சரிசமான 
மாக நில்லாமல் ஒருசார்பிலேநின்றவார்த்தை சொல்லவேணும் கோ 
பமில்லாமலும் அதட்டி வார்த்தை சொல்லாமலும் அச்சம்பயம்நாணம் 
பயிர்ப்பென்னும்நான் குகுணத்தோடே கூடியிருந்து சார்வதாஸ்நான 
ம்செய்து தேகசுத்தியாக அலங்கார வஸ்திரம் அணிந்து ஆபாணம் 
பூண்டு புஷ்பபரிமளசுகந்தங்களை அணிந்து அரிசன வாடைவாராமல்ச 
ந்தோஷ பரவசமாயிருந்து விரதம் நோன்புகள் செய்து தோத்திரஞ் 
செய்து பக்தியுடனே பிதிர்தர்மம் தெய்வபூசை தான தர்மமுதலானவ 
கைகளை பிரீதியாகச்செய்து யாவரிடத்திலும் அன்போடும் ஆசாரத் 
தோடும் வார்த்தைசொல்லி ஆடல்பாட்ல் வேடிக்கை வினோதங்களில் 
மிகவும் பிரியமில்லாமல் அடியார்பணியாளர் பேரிலே அதிகமாகக் கோ 
பியா மலும் அன்னிபகிரகங்களிலே அடிக்கடி போகாமலும் பர்த்தாவி 


பூ 


வா விமோட்சம். 


பரு 


னுடைய வசனத்திற்குத் தடுத்துச் கொன்னாலும் பத்தாவினது எது 
வாக யாதொருவர் வந்தாலும் அவர்களுக்குத்தக்க விபரங்களை சொல் 
லியனுப்பிக்கொண்டிருக்கவேணும் இராத்திரியில் அந்தப்புரத்தில் ச 
ப்பிரமஞ்சத்தில் புருஷனோடு உல்லாசமா கவிருந்து வேசிகளைப்போல 
பலபலலீலைகள் செய்து புருஷனுக்கு இஷ்டம்போலிருந்து புருஷன் து 
யின்ற பிற்பாடு தானுந்துயின்று அருணஉதயத்திலே புருஷனுக்கு 
முன்னே எழுந்து தீபம்பார்த்துக் கிரககிர்த்தியங்கள் யாதொன்றும் வ 
ழுவாமல் செய்து ஆசாரமாய் வாழவேணும் மாசத்திலே ஒருதாம்தூ 
ரஸ் திரீயானால் நாலாம் நாள் கங்கையிலே முழுகி ஆதித்தனை தெரிசனை 
செய்து அன்னியபேர்களைப்பாராமல் கூந்தலை அவிழ்த்து முன்னாலே 
விட்டு உலர்த்திக்கொண்டு வந்து கிரகத்திலே பத்தாவின் முகம்பார்க்க 
வேணும் பத்தாவில்லாத சமயத்தில் தீபம்பார்க்கவேணும் , மேலும் 
பர்த்தாவானவர் கிரகத்திலேயில்லாத சமயத்திலே வஸ்திர அலங்கா 
ரமும் பரிமளா திகளுமில்லாமல் சரீரம் சற்றே மாசடைந்திருக்கவே 
ணும் இன்னம்பலபல கிரிகைகளுண்டு இப்படிபதிவிர்த்தியமும் பதிவி 
ரதாதர்மமும் இரட்சித்து வந்த ஸ்திரீயினுடைய முன்னோர்களாகியபி 
சிர்களுக்கு இருபத்தொரு தலைமுறைக்கும் மோட்சம்வரும் அவர்களு 
டைய உத்தமகுணத்திலே அன்னியசுகத்தில் மனதுபோகாமலும் போ 
னமனதைத் திருப்பிக்கொண்டு கற்பை நிலை நிறுத்திக்கொள்வார்கள் ஆ 
னாலந்தஸ்திரீகளுக்கு அக்கினிபகவானும் ஆதிபகவானும் வாயுவரு 
ணன் முதலிய தேவாதிகளும் திரிமூர்த்திகளும் பயப்படுவார்கள் அவர் 
கள் வாழப்பட்ட கிரகம் புண்ணிய ஸ்தலமாகும இப்பேர்ப்பட்டகற்பு 
நிலைமையோடேவாழுகிற முறைமையும் எங்களுக்கில்லை வாராய்ராமா 
உங்களுக்கென்றால் பொற்பொரை லாவண்ணியமான அழகுடையபெ 
ண்களா யிருக்கவேணும் விருத்தாப்பியமானாய் அவர்கள் பேரிலே உங் 
களுக்கு இஷ்டமிலாது அந்தப்பேதாபேதமும் மற்கடங்களாகிய எங் 
களுக்கில்லையே வாபாய் ராமா . 
கறையுண்டநெடுங்கானிற் கனியருந்தித் திரிவோர்க்கு காதலானால் . 

முனிசியாதிகள் வந்து யாகங்கள் எக்கியங்கள் செய்யப்பட்டயாக 
ப்புகைசூழ்ந்திருக்கிற வனவாசத்தில் காயுங்கனியும் இலையுந்துளிரும் 
பூவும்பிஞ்சும் அருந்தி சுனைநீர் 

குடித்து ஒருமரத்திலே யிருந்து ஒரும 
ரத்திலே பாய்ந்து விளையாடப்பட்ட மற்கடங்களாகிய எங்களுக்குகாத 
லென்ற காமவிகாரமுண்டு வாராய் ராமபத்திரா . 

( யே 
முரையுண்டோ முறை திரம்பாதரங்காத்தமுதல்வனே மொழிந்திடா 

எங்களுக்கு மன்மதவிகாரம் வந்து நேர்ந்த சமயத்தில் முறை 
யென்றமா தாவென்றும் பயின்று வளர்க்கப்பட்ட பிள்ளையென்றும் 


சா 


வா விமோட்சம் . 


தமக்கை யென்றும் தம்பி பெண்சாதி யென்றும் தமையன் பெண்சா 
தியென்றும் வான் முறையில்லை அந்த வேளையில் அதற்குஎது வானா 
ஸ்திரீகள் கண்டால் தங்களிலே புணர்ந்துக்கொள்வோம் வா ராய் ராம 
பத்திரா சர்வகுலத்தையும் அவருடைய முறைபோலே நிலைநிறுத்தி 
அறமென்னுந்தர் மத்தியாகிய ஆதுலர்சாலை ஓதுவார்க்குணவு பசுகாத் 
தல் சிரைச்சோறு பிறருயிர் மீட்டல் பிறர் மகவளர்த்தல் அய்யமிடுதல் 
கர்மப்பள்ளி அறவைப்பிணஞ்சுடுதல் நோய் மருந்துபஞ்சாங்கமோத 
ல் தடாகம் வெட்டல் கூபங்குழத்தல் மார்க்கமண்டபங்கட்டல் சுத்தம் 
சுகிர்தம் நித்தியகர்மம் கெங்காஸ்நானம் அன்ன தானம் வஸ்திர தானம் 
பூதானம் கோ தானம் செர்ர்ன தானம் முதலியவுஞ்செய்து தேவாலய 
ம் பிர்மாலயங்கட்டல் அன்னசாலைவைத்தல் தண்ணீர்ப்பந்தல்வைத்த 
ல் யாகம்எக்கியம் செய்தல் அடைக்கலஞ்செய்தல் பூஞ்சோலைவைத்தல் 
இப்படிப்பட்ட முப்பத்திரண்டு தர்மங்களையும் பரிபாலனஞ்செய்து தர் 
மசாஸ்திரம்போலே இராச்சியபாலனஞ் செய்யப்பட்டவாது ஓய்ரா 
மா நான் என்னுடையமற்கடம் ஆசாரம் போல் நடந்தேனேயல்லாமல் 
சுக்ரீபனுக்கு வேறேயொரு துரோகமுஞ்செய்யவில்லை - எ - து . 

அவ தாரிகை அதுகேட்டு ஸ்ரீராமர்சொல்லுகிறார் . 
கவி நலங்கொடேவரிற் றோற்றினவ 

னவரைக் 
கலங்கலாவதோர் நன்னெறிக்காண்டலில் 
விலங்கலாவது விலங்கியசூழ்கலால் 
அலங்கல் மார்ய வடுப்பதிதன்றரோ. 
இதன்பொருள் , நலங்கொடேயுரிற்றோன்றி நவையற எ - து . 

வாராய்வாலி மகாநன்மையுற்றிருக்கிற சத்துருவிருத்தியோடுங் 
கூடியிருக்கிற தேவா திகள் யாவர்க்கும் கர்த்தனாயிருக்கிற தேவேந் 
திரன்டைய புத்திரனாகப் பிறந்து வான ரசிரேஷ்டனாகி கிஷ்கிந்தாபு 
ரிக்கு அரசனாயிருக்கிற ஓவாலி நவமென்னும் குற்றமானது சற்றுமி 
ல்லாமல் , 

கலங்கல வதோர் நன்னெறிகாண்டலில் - எ - து . 
கலங்கலென்னும் அக்கியான மில்லாமல் புத்தி விசுவாசத்துட 
னே பாவமின்னதென்றும் புண்ணியமின்னதென்று பகுத்தறிந்து வி 
வேகத்திலே புண்ணியகாரியங்களிலே மனதைச் செலுத்திப் பாபகாரி 
யத்திலே மனதைச் செலுத்தாமலும் விவேகிகளான பெரியோர்களி 
ருப்பார்கள் அவர்களுடையகாலங்கழிய ஒருநாள் அறுபது நாழிகைகே 
ரத்தையும் நான்குகூறாகச்செய்த போகபாகத்திலி ரண்டு பாகமும் பு 
ராண சாஸ்திரவிஷயங்களிலே ஒருபாரமும் தெய்வபூசையிலேஒருபா 


வா லிமோட் சம் . 


கன் 


டியினா 


பாகமாக அப்பேரியோர்களுடைய மனதை நான்குகூறாகப்பகுத்திரு 
ப்பார்கள் அப்படிப்போல தர்மசாஸ்திரவிதியாக உன்மனமானதை நா 
ன்குகூறாக்கி ஒருரகத்தை ஈஸ்வாபிரார்த்தனையான தெய்வபூசையி 
லேவிட்டு நான்கு கடலிலுஞ்சென்று தேகசுத்திசெய்து பிரதிபிரமரூ 
பத்தைஸ் தாபித்து திருமஞ்சன அபிஷேகத்துடன் பத்திரபுஷ்பார்ச் 
சனை செய்து ஜவகந்த புஷ்பதீபங்கொடுத்து அரி அரிபரந்தாமா அன்பர் 
க்கெளியனே ஆதரவற்றவர்க்கருதியே யென்று திருமந்திரமாகிய அஷ் 
டாட்சரத்தை தியானித்து நன்மார்க்கத்தைச் சொல்லுகின்ற ஏவாலி . 

லிலங்கலாவது விலக்கிய சூழ்கலால் - எ - து . 
நீயோவெனில் தேவேந்திரன் புத்திரனாகப்பிறந்து தேவகர்மத் 
தை தானேசெய்து புண்ணியமார்க்கத்தை இச்சித்திருக்கிறாய் ஆனப 

னாலே உன்னைவிலங்கென்றும் மிருகமென்றும் சொல்லக்கூடுமோ 
வா ராய் வாலி அப்படி சற்சனனாயிருந்து விலங்கின் மார்க்கத்தை வி 
ட்டு தூர்மார்க்கமாய் சுக்ரீபனை உபத்திரவம் செய்து பாதிராச்சியத்தை 
யும் உரிய மனைவியையும் அபகரித்துக் கொண்டாய் 

ஆனதினாலே . 
அலங்கல்மார்ப வடுப்பதன்றபோ- எ - து . 
அலந்த வெற்றிமாலையை மார்பிலே தரித்திருக்கும் சவுரியசாலி 
யான வாலி நீ சுக்ரீபனுக்குத் துரோகஞ்செய்தது உனக்குச் சற்றும் 
முறைமையல்ல வர ராய்வாலி - எ - று . 
கவி . மாடுபற்றியிடங்கர்வலித்திடன் 

கோபெற்றியகொற்றவூர்க்கொய்வதார் 
பாடுபெற்றவுணர்வின்பயத்தினால் 

வீடுபெற்றவிலங்கும்விலங்கதே. 
இதன் பொருள் . மாடுபற்றி பிடங்கர்வலித்திட - எ - து . 

மாடென்னும் சமீபமாகக்கொண்டு இடங்கசென்னு முதலையும் 
கஜேந்திரனென்னும் யானையும் தங்களிலே சாபகாரணத்திலே போர் 
செய்து மோட்சம்பெற்ற துண்டு அதுயெப்படியென்றால் ஆதிநாளையி 
லே இந்திரத்தூய்மன் பாண்டியராசன் விஷ்ணு சாரூபம் பெறவே 
ணுமென்று பர்வதத்தின் பேரிலிருந்து ஸ்ரீமந் நாராயணரைக் குறித் 
து சொரூபபாவனையுடனே என்கிற ஆனந்த புஷ்பஞ்சொரிய அஷ்டா 
ட்சர மந்திரரூபனான விஷ்ணுபகவானைச் சூட்சும போதத்தினாலே 
கண்டு தவஞ்செய்கிறபோது அகஸ் தியமுனியானவர் வந்தருளினார் . 

அவர்வருகிறதைக் கண்டெழுந்து இந்திரத்தூய்மன் பாண்டிய 
ராசா வணங்காததினாலே கோயித்து அகஸ்தியரானவர் அந்த பாண் 
டியனைப்பார்த்து மேதயானையாக பிறக்கக்கடவதென்று சபித்தார் அ 


ணு 


அ 


வலிமோட்சம் . 


சு 


யேனுக்கு 


தை அரசன் கேட்டு விழித்துப் பார்த்தபோது அகஸ்தியரெனத்தெரி 
ந்து வணங்கி அடியேனுக்குச் சாபவிமோசன மெப்போதென்று கே 
ட்டான் அப்போது விஷ்ணுபகவானாலே இச்சாபந்தீருமென்று அக 
ஸ்தியாருளிச்செய்து போனார் அந்தராசாவும் கஜேந்திரனுகப் பிறந் 
து அனேகயானைகளோடு கூடிச் சஞ்சரித்துத் திரிந்தது அக்காலத்தி 

ஓடையென்னும் பொய்கையிலே காந்தர் வஸ்திரீகளும் தகுவென் 
னும் கந்தருவர் அந்தப் பொய்கைக் கரையிலேயிருந்து நித்தியகர்மமு 
டித்துக் கொண்டிருந்தார் . 

அப்போது அந்தக்கந்தர்வனானவன் குனிந்து சென்று மகாரிஷி 
யினுடைய காலைப்பிடித்துத் தண்ணீரிலேயிழுத்தும் பரியாசஞ்செய் 
தான் அப்போது தேவமகாரிஷி சோபித்து மேதலையாகி தண்ணீரிலே 
கிடக்கக்கடவதென்று சபித்தார் அப்போது அந்தக் கந்தர்வன் அடி 

மோட்சம் எப்போதென்று கேட்டான் அதற்குக் கஜேந்தி 
எனுடைய ஏதுவாக விஷ்ணுசக்கரத்தினாலே . உனக்கும் மோட்சம் ல 
பிக்குமென்று சாபவிமோசனம்சொன்னார் அப்படி சிறி துகாலங்கழித் 
து கஜேந்திரனானவன் தண்ணீர் குடிக்கச்சென்று பொய்கையிலிறங்கி 
ச் சலப் குடிக்கிறபோது அந்த முதலையான துவந்து கஜேந்திரனுடைய 
காலைப்பிடித்துக்கவ்வி தண்ணீரிலே யிழுக்கவும் சகாயமாய்வந்த பிடி 
யானைகள தெரிந்து பிடித்து இழுக்கவும் முதலையான துவிடாமல் தண் 
ணீரிலேயிழுக்கவும் நீர்வாழுஞ்சாதிக்குக் கரையில்பலமா தலால் இப்ப 
டி ஆயிரம்வருஷம்வரைக்கும் போர் செய்து கஜேந்திரன் பயந்து பசி 
தாகத்தினாலே மெலிந்து நிர்வகிக்க மாட்டாமல் . 

கோடுபற்றிய கொற்றவர்க்கொய்ததோய் - எ - து . 
அந்தயானையானது ஆபத்காலத்திலே உதவி செய்ப்பட்டவர் 
ஸ்ரீமந்நாராயண பகவரனென்றறிந்து ஆத்மபோ தம்பிறந்து சகஸ்திர 
நாமதாரியான தால் அந்தஸ்ரீமந்நாராயண மூர்த்தியை தியானித்து ஆதி 
மூலவே அபயமெனக்கூவிக்கோடென்று சொல்லப்பட்ட பாஞ்சசன் 
னியமான சங்கைதாங்கியிருக்கிற விஷ்ணுபகவானை நினைத்து முறை 
யிட்டபோது . 

பாடுபெற்ற வுணர்வின்பயத்தினால் - எ - து . 
வைகுந்தபதியான நாராயணரும்பத்தாள் பேரில் அன்பானபடி 
யினாலே கஜேந்திரனைக்காத்தருள வேணுமென்று நினைத்து அந்தமத 
யானையினுடைய ஈடுபாடுகண்டு சங்குசக்கிரம் கதாசாரங்கமென்னும் 
பஞ்சாயுதத்துடனே கருடவாகனத்தின் பேரிலே கருடத்துவஜத்தோ 
டும் நீலமேகமண்டலசொரூபமாகிய ஸ்ரீமந்நாராயண மூர்த்தியானவர் 
எழுந்தருளிவந்துகஜேந்திரனை பயப்படாதேயென் றபயஸ் தங்கொடு 
த்தருளிச்ச்க்கிராயுதத்தினாலே கரகரவென்று முதலையைசங்கரித்த 


வா விமோட்சம். 


போது அதுசாபந்தீர்த்துகந்தர்வனான முன் னுருவமாகித் துதிசெய் 

போனான் பின்புகஜேந்திரனானவனுக்குச் சாரூபசுபத்தைக்கொடு 
த்தார் வாராய்வாலி அந்த கஜேந்திரனென்னும் யானையானது மிருக 
மாயிருந்து உணர்வென்னும் அறிவினாலே போகபோக்ய ஸ்வரூபமான 
விஷ்ணுமயமாகிய நிரஞ்சனவஸ் துவ ன பகவானைத் துதித்தபடியி 
லே . 

வீடுபெற்ற விலங்கும் விலங்காதே - எ - து . 
மோட்ச வீடான 

டான வை தந்தபதத்தை அடையப்பட்ட கஜேந்திர 
னானவனைவிலங்கென்றும் மிருக்மென்றுஞ்சொல்லப்போகுமோ வாசா 
வாலி பிருகத்துக்கோ வென்றால் தொண்ணூற்றாரு கருவிகளில்லை அ 
ப்பேர்ப்பட்ட மிருகங்களுக்குப் பாவபுண்ணியம் குணதோஷமென்ப 
து அந்தக்கரணபூதங்களிலே அரியவேண்டியது இந்தசக சன்மார்க்க 
மும் உன்னிடத்திலே யிருந்தபடியினாலே உன்னை மிருகயோனியிலே 
சன்மித் தவனென்று சொல்லக்கூடாது வா ராய்வாலி ஆகையினாலே உ 
ன்னைச் சிட்சை செய்தேன் - எ - று . 
கவி , சுக்கவின்ன தகர தன வின்னதென் 

ரொக்கவென்னல ராகியபாந்துளோர் 
கக்களில்விலங் கேமெனுவின்னெறி 
புக்கலேயிவ் விலங்கும்புத்தேளிரே. 
இதன்பொருள் தக்கவின்ன தகா தனவின்னதென் - எ - து . 
தகுமானகாரியமின்னது 

தகா தகாரியமின்னது அடுக்குங்காரிய 
மின்ன து பாவமின்னது புண்ணியமின்னதென்று சொல்லப்பட்ட . 

ஒக்கவென்னல ராகியுயர்ந்து ளோர் - எ - து . 
இந்தவிவேகம் வரவேணு மென்பதேயானால் பூர்வபுண்ணியவர் 
சனையிலே சற்குணம்பிறந்து அட்சரக்கியானந்தோன்றி சாஸ்திரபூர் 
ணங்களினுடைய அர்த்தசாரங்களை பறிந்தால் அப்போது துர்சனவி 
ருத்திபோல் சற்சன சாவகாசம்வரும் சற்சனசாவகாசம் வந்தால் பக் 
தி விசுவாசம்வரும் பக்திவிசுவாசம் வந்தால் அக்கியானம்போம் அக் 
யானம்போனால் ஞானபோதம் வரும் ஞானபோதம்வந்தால் சூட்சம 
போதம் வரும் சூட்சமபோதம்வந்தால் சொரூபக்கியானம் வரும் 
சொரூடக்கியானம் வந்தால் அரூபஞானம் தெரியும் அரூபஞானந்தெரி 
ந்தால் சித்தாந்தநிலையும் வேதாந்தநிலையும் மந்திரநிலையு மின்னதென் 
றுந் தெரியவரும் அப்படி தெரிந்தபோ தக்கியானனாகிய பஞ்சகர்த்தா 
க்களையும் பஞ்சகிருத்தியங்களுச் தெரிந்த சராசரப் பிரபஞ்சங்களாகி 
றதும் அழிகிறதுமான சர்வவியாபகங்களை யு மறியப்பட்ட விற்பலம் 
வரும் இதையெல்லாம் சற்காம மென்கிற நித்தியவிரத்தியான அனு 
ஷ்டான் கருமங்களைத் தவறாமலும் அனுஷ்டித்துக் கொண்டுவந்தால் 


சது 


வாலிமேட் சம் . 


ஆத்மாநேச 


சகலவிவேகமும் வரும் ஆசையால் நீயோவென் றால் கிரிகையான பூசா 
விதகர்மத்திலே உட்பட்டவனானபடியினாலே நீ துராசாரஞ் செய்யக் 
கூடாதே வாராய் வாலி பாவம்வந்து சம்பவிக்கிறதும் பாவம் நிவர்த்தி 
செய்கிறதுமான உனக்கு சுக்கிரீபனை உபத்திரவஞ்செய்வது துர்க் 
கருமமே வாராய்வாலி இப்பேர்க்கொத்த வேதங்களை பறிந்தவன்மா 
த்மாவாகும் ஆனபடியினாலே , 

மக்களும்விலங்கேமெனும்வின்னெறி எ-து. 
மக்களென்று சொல்லப்பட்ட மனுஷனாலும் விலங்கென்னும் மி 
ருகமானாலும் மனுவிக்கியான தருமமான சாஸ்திர விதியையரிந்து 
நாகவரனையும் சொர்க்கவரனையும் . 

புக்கதேயிவ் விலங்குபுத்தேளிரே - எ - து . 

வாராய் வாலி சகல விவகாரம் குணம் கர்மங்களும் அவாவர்க்கு 
டையபடி நடக்குமென்பது தோற்றி ஜீவாத்மாவென்றும் பரமாத்மா 
வென்றும் சொல்லப்பட்ட இரண்டு விதங்களும் தெரிந்து 
வல்லப மல்ல வென்றும் கெளிந்தவன் மிருகமானாலும் அவன் தேவ 
னுக்குச் சமானமாவான் இது வே சாஸ்திர புமாணவிதிகளும் அனு 
பவமாகும் ஆனபடியினாலே துர்மாக்கம் ஒருவரும் செய்யக் கூடாது 
அப்படிப்பட்டவர்களை அனுசரிக்கக்கூடாது அவர்களை பாஜசிட்சையி 
னால் கண்டித்து நிலைநிறுத்தவேணும் வாராய்வாலி. 
கவி . அனையகாதலி லெங்குலத்தியாவர்க்கும் 

வினையினால்வரு மேன்மையுங்கீழ்மையும் 
அனையத்தன்மை யறிந்துமயர்த்தனை 
வனையு மாட்சியும் வன்புயவாலியே . 

இதன் பொருள் , 
அனையகா தவி லெங்குலத்தியாவர்க்கும் - எ - து .. 
முன்சொல்லப்பட்ட தர்மநீதியானது பூர்வசென்மத்திலே செய்ய 
ப்பட்ட பாவபுண்ணியத்திற் தொடர்ச்சியாகி வரும் எங்குலமென்னு 
ம்மனுஷ்யோனியிலே செனித்ததேயானாலும் தேவயோனியிலேஜெ 
னித்ததேயானாலும் மிருகயோனியிலே ஆத்ம போதத்தோடே ஜெ 
னித்ததேயானாலும். 

வினையினால்வரு மேன்மையுங்கீழ்மையும் எ - து . 
அவரவர் செய்யப்பட்ட வினை யென்பது நல்வினையென்பதும் தீவி 
வினையென்றும் இரண்டுவி தவர்க்கம் அதில் கல்வினைவர்க்க மென்பது 
தான தவம் ஈவு இரக்கம் பத்தி விசுவாசம் சத்தியம் தெய்வப்பூசை 


வாமோட சம் . 


அன்பு ஆகாரம் சுத்தம் துதிநேத்திரம் தீர்த்தயாத்திரை தெய்வதரி 
சனம் பெரியோரைக்காணல் சற்சனசாவகாசம் கல்வி ஒழுக்கம் நல் 
லோரைச் சேர்தல் பிராமணவிசுவாசம் குருவிசுவாசம் தயவு தாட்ச 
ணணியம் இப்படிச் சொல்லப்பட்ட நல்வினை மார்க்கம் செய்தால் மே 
ன்மையென்னும் பெருமையும் கீர்த்தியும் சம்பத்தும் தீர்க்காயுசுமோ 
ட்சமும் மென்மேலாக லபிக்கும் தீவினைவர்க்க மென்பது ஆங்காரம் 
கெர்வம் நிந்தனை தூர்வித்தி துர்ச்சனசாவகாசம் நிர்த்தாட்சண்ணியம் 
அசத்தியம் அசுத்தம் பாஸ்தீரீசங்கம் பரதாரமோகம் பரதிரவிய வி 
ருப்பம் கோள் சொல்லல் வஞ்சனைபில்லி சூனியம் கொலை செய்தல் க 
றாவு செய்தல் பெரியோரைப் பழித்தல் தெய்வநிந்தனை பிரமநிந்தனை 
புராண நிந்தனை அழுக்காறு குருநிந்தை கர்த்ததுரோகம் விசுவாசபா 
தகம் அந்நீத அதர்மம் இப்படிப்பட்டதெல்லாம் தீவினைவர்க்கமாம் அ 
தனாலே அவமானம் அபகீர்த்தி அற்பாயுசு மகா துரோகம் தரித்திரத் 
துக்கம் லபிக்கிறதுமல்லாமல் மேலைக்கு நரகமும் லபிக்கும் வாராய் 
வாலி . 


அலைய தென்மை யறிந்து மயர்த்தனை - எ - து . 
இப்படிச் சொல்லப்பட்ட இருவினைப்பயனால் வரப்பட்டது பாவ 
மும் புண்ணியமும் அதினாலே அனுபவசகமும் துக்கமும் ஆதலால் 
அவரவர் செய்யப்பட்ட பாவபுண்ணியம் சென்ம சென்மத்துக்கும் 
தொடர்ச்சியாகிவரும் வா ராய்வாலி இந்த வாவுபோக்கு அறிந்து அ 
னுபாகனாயிருந்து தன்மையுடையவனாகிய நீயும் மறைந்து செய்தாய் 
இப்படிப்பலவீனனாகிய சுக்ரீபனுக்குத் துரோகம் செய்தபடியினாலே . 

வானை மாட்சியும் வன்புயவாலிலே - எ - து . 
மகாபுத்திசாலி அறிவாகரன் பராக்கிரமசாலி யாகையால் வாரா 
ய் வாலி நீ சகோதரதோஷம் செய்யலாகாது செய்தபடியினாலே உன் 
பேரிலே அஸ்திரந்தொடுத்துன்னைச் சிட்சைசெய்தேன்வா ராய்வரலி. 

அவதாரிகை. 
என்றிப்படி ஸ்ரீராமர் சொல்லக்கேட்டு வாலி சொல்லுகிறான் . 


க வி . 


அவ்வுரையதனைக்கேட்டே னரிகுலத்தரசேநீயும் 
செவ்வியயனையதாகச் செருக்களத் திருச்செய்யாமல் 
வெவ்வியபுளின தென்ன விலங்கினை மறைந்துவில்லா 
லெவ்வியமென்னோயேக் கெனக்குரைத்தருளுவாயே ... 

இதன் பொருள். 
அவ்வுரைய தனைக்கேட்டே னரிகுலத்தாசேநீயும் - எ- து , 


வாலிமேட்சம். 


எ 


ஒய் ராமா நானொருவசனஞ் சொல்லுகிறேன் கேள் இந்நேரம்வ 
ரைக்கும் என்னுடைய பூர்வீகமும் தர்மசாஸ் திரவழிரும் அனேகவி 
தமாகச் சொன்னாப் ஆனபடியினாலே சுக்ரீபனுடைய நாடுராச்சியமு 
ம் அடக்கி அவனது உரிமை ஸ்திரீயையும் அபகரித்தது என் போல் 
பசாரந்தான் ஓய் அரிகுலமென்னும் ஆதித்தன் மரபிலேவந்து உற்ப 
வித்து தர்மசிந்தனையோடு கூடியிருக்கிறவரான ரர்கவேஸ்வரா உன் 
னை ஒருவசனங்கேட்கிறேன் வாராய் ராமா . 
செவ்வியேயனைய தாகச் செருக்களத்துற்றபோது - எ - து . 

செல்வியென்னும் ரெற்றியுங்கண்ணும் நேர்பாடாகமின்று யுத்த 
களத்திலே வந்து என்னைப் பார்த்து நீ சுக்ரீபனைக் கஷ்டப்படுத்தின 
தினாலே அந்த சுக்ரீபன் என்னிடத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தா 
ன் ஆகையால் க்ஷத்திரிய தர்மத்துக்கு அடைக்கலங் கார்த்து துஷ்டரி 
க்கிரக சிஷ்டபரிபாலனஞ் செய்யவேண்டிய கடமை யாதலால் உன்னை 
ச் சிட்சை செய்கிறேனென்று எதிர்த்து நின்று அஸ்திர சஸ்திரங்க 
ளைத் தொடுத்து வதை செய்கிற தல்லவோ முறைமையாகும் வாராய் 
ராமா அப்படி செய்யாமல் , 
வெவ்வியபுளினரென்ன விலங்கினை மறைந்துவில்லால் எது . 

வெவ்விய கொடூரமான பாபிஷ்டனாகித் தன்னுடைய பசிதாகம் 
பெரிதென்று எந்நேரமும் கொலைபா தங்களாகிய மிருகவதைசெய்து 
வேட்டையாடுகிறதற்குள் பாசவலையும் கவண்கல்லும் வளை தடியும் வா 
ங்குவல்லயமுமெடுத்து தூணி தூக்கிப் பாணமெடுத்து வில்லைவளைத்து 
மெகுவிலே மிருகங்கள் பறவைகள் அகப்படாமற்போனால் செடிகளி 
லே மரங்களிலே மறைந்து நின்று நிக்கராகம் செய்து அவற்றினுடைய 
மாமிச ததைப் பட்சித்துக்குட்சிபாதையை அடக்கிக்கொள்வார்கள் ஆ 
ன்படியினாலே , 

எவ்வியதென்னே நீயுங் கெனக்குரைத்தருளுவாயே - எ - து . 

அந்தக் கிராதசைப்போல் விருட்சத்தில் மறைந்து நின்று என் 
பேரிலே பாணந்தொடுத்த காரணமென்ன அதைச் சொல்லவேணும் 
வாராய் மாமா தர்மநீதியுள்ள பாசாதிராசேந்தியனாகிய நீ ஒளிபாணம் 
தெதாடுக்கலாடோ அந்த உதாரணத்தைச் சொல்லவேணும் வாராய் 


ராமா 


அவதாரிகை . 
என்றிப்படி வாலி சொல்லக்கேட்டு இலட்சுமணர் சொல்லுகின்றார் . 


முன்புநின் றம்பிவந்து சரண்புகமறையிலோரைத் 
தென்புலத் துய்ப்பனவென்று செப்பினோஞ்செருவினீயும் 
அன்பன தயிர்க்காக வடைக்கலமியானுமென்னில் 
என்பது கருதிவள்ளல் மாமறைந்தெய்ததின்றே . 


வலிமோட்சம். 


ச 


. 


உன 


முன்புகின் றம்பிவந்து சரண்புக மறையிலோரே- எ - து . 
வாராய் வாலி உன் பேரிலே மரத்தில் மறைந்து அஸ்திரந்தொடு 
த்தகாரணம் எதினாலென்றால் நாங்கள் கோதாவரிக் கரையிலே யிரு 
ந்து மகாலட்சுமியாகிய சீதையைத் தேடிவந்து பம்பையாற்றைக் கட 
ந்து தென்பால் வருகிற போது உன் தம்பியான சுக்ரீபன் வாலியானவ 
ன் என்னுடைய நாடுநகரத்தையும் உரிமைஸ்திரீயையும் அபகரித்துக் 
கொண்டு என்னையுங் கொல்லவேணுமென்று லோகத்திலே ஒருவிடத் 
திலு மிருக்கவொட்டாமல் என்னைப் பிராணவதைசெய்கிறான் ஆதலா 
ல் நீங்கள் அடைக்கலங் கார்க்கவேணுமென்று அவனபயப் புகுந்தப 
டியினாலே முறையென்று சொல்லப்பட்ட நெறி முறை ஆசாரத்தை 
விட்டுக் கிர்த்தியா கிர்த்தியமில்லாமல் துராகாரம் செய்யப்பட்ட துஷ் 
டரெவர்களையும் , 
தென்புலத்துய்ப்பனென்று செப்பினன்செருவினியும்- எ - து . 

அபகிர்த்தியஞ்செய்யப்பட்ட பாபிஷ்டர்களைக் கொன்று சத்து 
க்களை இரட்சிக்கத்தக்கதாக வந்திருக்கிறோம் பாசதர்மத்தை நிலை நிறு 
த்த நீனைத்து துஷ்டத்தனம் செய்யப்பட்ட வாலியைக்கொன்று 
க்கு ராச்சியத்தையும் உருமைஸ் திரீயையும் மீட்டுத் தருகிறோமென் 
று சத்தியவார்த்தை சொல்லியிருக்கிறோம் 

ஆனபடியினால் . 
அன்பன துயிர்க்காக வடைக்கலமியானுமென்னில் - எ - து . 
காரியார்த்தம் இப்படி யிருக்கின்றபடியினாலே உன்னோடெதிர் 
த்து சுவாமியானவர் போர்செய்து உன் பேரிலே அஸ்திரந்தொடுத்த 
தேயுண்டானால் நீ வானரசென்ம மாதலால் பிராணபயமும் அவதை 
ரியமும் லச்சையும் உங்களுக் கதிகமாயிருக்கும் அப்படி யிருப்பதால 
றிவும் ஆகமமுந் தெரிந்து 
சுவாமியினுடைய காரணார்த்தங்களை பறிந் 
து சுக்ரீபன் வந்தடுத்து அபயம்புகுந்தால் அந்தச் சுக்ரீடனைப் போல 
நீயும் உன் சவாட்சணைக்காகச் சுவாமியினுடைய பாதா ரவிந்தத்திலே 
விழுந்து அடைக்கலம் புகுந்ததே யுண்டானால் உன்னை வதைசெய்யப் 
போகாது வாராய் வாலி , 

என்பது கருதிவள்ளல் மாமறைந்தெய்ததின்றே எது , 
இந்த விஷயங்களை யறிந்தே விருட்சத்தில் மறைந்து நின்று அ 
ஸ்திரந் தெடுத்தார் வாராய் வாலி அல்லாமலும் நீ மற்கடவினமான 
படியினாலும் தனூர்ப்பமுள்ளவ னானபடியினாலும் பாசதத்துவமுள்ள 
படியினாலும் பீடிக்கப்பட்டவ னானபடியினாலும் பக்திசிரத்தை யுண் 
டான படியினாலும் சுக்ரீபனு னே சொன்ன சத்தியம் நிலை நிற்கத்தக் 
கதாகவும் பாசந்தமானது சயாம் ததான தண்டமென்னும் சதுர்வித 


BE 


சச 


வா லி மோட்சம் 


வுபாத்தினால் நிவர்த்திக்கவேண்டிய படியினாலும் சமயாசமயமாகிய 
இரண்டு வழியும் யோசித்து அஸ்திரந்தொடுத்தார் வாராய் வாலி பல 
விதத்திலும் உன் பேரிலே கொடுக்கும்படி விவகார மிருந்தபடியினால் 
இந்தக்காரியம் செய்தார் வாலி - எ - று . 


அவதாரிகை . 


என்றிப்படி லட்சுமணர் சொல்லக் கேட்டு வாலியானவனுக்கு 
அறிவுதோன்றி ஸ்ரீராமரை ஞான போதத்தினாலே தெரிந்து சொல் 
லுகிறான் . 


தாயெனவுயிர்க்கு நல்கித் தருமமுந்தகையுஞ்சார்பும் 
நீயெனநின்றிநின்பா நெடிதுநின்னோக்கநேர்மை 
நாயெனநின்றவெண்பா னகையுறவுணரலாமோ 
தீயனைப்பொருத்தி செய்ய தாமரைச்செல்விமார்பா . 

இதன் பொருள் . 
தாயெனவுயிர்க்குநல்கித் தருமமுந் தகையுஞ்சார்பும் - எ - து . 

சரணஞ்சாணம் வா ராய் ராமபத்திசா மணிமகாகுண்டலப் பிரபு 
மாசாபிஷேகமான ஸ்ரீமந்நாராயணாச ரணம் அஷ்டலட்சுமியாகிய சீதா 
லட்சுமி சமேதரான ராமபத்திராசரணம் வைவசுதன் றனக்காக நீர் 
தனில் மறைந்து அவர்க்கருள் கொடுத்தவா சரணம் மச்சகூர்மவராக 
நாசிங்கமான நாராயணாச ரணம் ராமராமதேவா ராமச்சந்திரா பாப் 
பிரம்ம சொரூபா வேதவே தாந்தவேதியா அகிலாண்டகோடி பிரம்மா 
ண்டநாயகா அபயம் அபயம் வாராய் சுவாமி தேவரீருடைய பிரஸ்தா 
ப மெப்படியென் முல் தாயென்று சொல்லப்பட்ட மாதாவைப்போலே 
சிசப்பிராயமான குழந்தைகளை அன்போடுங்கூட்டி பசிதாகங்களறிந் 
து அமுதூட்டி இரட்சிக்கிறது போல இந்தலோகத்திலுண்டான எண் 
பத்துநான்கு லட்சம் சீவப்பிராணிகளையும் அவரவர்க்கு வேண்டிய 
அன்னபனாதிகள் முதலான பட்சங்களைக் கொடுத்து காக்கப்பட்ட கர்த் 
தனான சுவாமி தேவரீர் தயாள தர்மத்துடனே சொரூபகாரணமும் 
சாஸ் திரவிதியையும் முப்பத்திரண்டு தர்மங்களையும் நிலை நிறுத்திச் ச 
கலரையுந் தயவுடனே இரட்சிக்கப்பட்டவர் தேவரீர் தானே வாராய் 
லோகநாயகா . 

நீயெனநின்றவென்பா நெடிதுநின்னோக்கநேர்மை - எ - று . 

இப்படிக்குச் சகாயமாயும் லோகபரிபாலனாகியும் இருக்கப்பட்ட 
உமது மேன்மையும் கிகுபையும் வாராய் சுவாமி , 

நாயென் நின்றவென்பா னலை னவுணரலோகள - து .. 


வாலி மோட்சம் . 


நாயென்ற வடியார்க்கு மடியார்க்குக் கீழ்ப்படிந்து தேவரீருடை 
ய பக்தனாயிருக்கிற என்பேரிலே கடைக்கண் பார்வையாகப் பார்த்து 
ப் பட்சம்வைத்து இவன் மற்கடவினமாகுசென்று பரியாசஞ்செய்து 
சட்டையாய் நிந்தனை செய்யாதபடிக்கு . 

தீயனைப் பொருந்திசெய்ய தாமரைச்செல்விமார்பா- எ - து .. 

வாராய் ராமச்சந்திரா தீவினையென்பதாகிய அடியேன் முன்செ 
ய்யப் ட்ட பாபங்களை யகற்றிக் குற்றங்குறைபாடுகளைப் பொறுத் தடி 
யேனைக் காத்து ரட்சிக்கவேணும் வாராய் கர்த்தனே செந்தாமரைப் 
புட்பத்திலே வாசஞ்செய்யப்பட்ட இலட்சுமிமார்பனான் சுவாமி சர 
ணம் சரணம் வா ராய் ராகவேஸ்வரா வாராய் ராமதேவா வேதமூர்த் 
தியாகிய பரமயோகி தற்பாசொரூபராசலட்சுமி பிரபுவே ராமபத்தி 
ரா சரணம் கோதண்டராகவா கோசலாபுரி சாசராசேந்திரா சர்வஜீ 
வ தயாபரா சர்வலோகநாயகர் ஜானகிகல்யாண மனோகரா சரணம் சர 
ணம் வாராய் ராகவா எ - று . 

கவி 
இரந்தனனடி யேனெந்தா யாவதுமறி தற்றேற்றாக் 
குரங்கெனகருதிநாயேன் கூரியமனத்துட்கொள்ளேல் 
அரந்தையாம்பிரவிநோய்க்கு அவி மருந்தனையவையா 
வரந்தகும்வள்ளலேநீ கேட்டருண்மகிழ்ந்துமன்னோ 

இதன் பொருள் . 
இரந் தனனடியேனெந்தா யாவதுமறி தற்றேற்ற - எ - து . 
தேவரீரிடத்திலே யிருந்து யாசித்துச் சிறிது அவருட்பாடுகேட் 
டுக் கொள்ளுகிறேன் வா பாய் சுவாமி ஒன்றாலொன்று அறிவில்லாமல் 
அதிமந்தங்கொண்டிருக்கிற , 
குரங்கெனக்கருதிநாயேன் கூறியமனத்துட்கொள்ளேல் - எ - து . 

மிருகயோனியாகிய மற்கட குலத்திலே பிறந்து அறிவில்லாத 
நிர்மூடனாகி யிருக்கப்பட்டவனென்று கருதி அடியேன் சிறிது உதாசி 
னமான வார்தனதகளைச் சொல்லியிருந்தபோதிலும் மற்கடவங்கிஷ 
மா தலால் விவேகமில்லாமல் சொன்னானென்று திருவுள்ளத்திலே க 
ருதிக்கொள்ளவேணும் அடியேன் பேரில் பாசகுற்றம் விசாரிக்கலாகா 
து வாராய் ராகவா அதுவுமல்லாமல் , 
அரந்தையாம்பிரவிநோய்க்கு அருமருந்தனையவையா- எ - து . 

லோகத்திலே சொன்ன சாகரத்தினுடைய கொள்கை எப்படிப் 
பட்டதென்றால் சரீரமானது அன்னமய கோசத்தினாலே யெடுக்கப்ப 
ட்ட விகாரமானது அது அன்னமயம் பிராணமயம்மனோமயம் விக்கி 
யான் மயம் ஆனந்தமயமென்கிறது பஞ்சகோசத்தினாலே மூடப்பட்ட 
து சுக்கில சுரோணிதமோவென்றால் அவரவர் பொசிக்கப்பட்ட அன் 
னபதார்த்த சவர்க்கங்களெல்லாம் பொசித்த பதினைந்து நாழிகையில் 


சசு 


வாலி மோட்சம். 


மலசலமாகப் பிரிந்து அந்தச்சலத்திலே எழுகூறில் ஒருகூறு ரெத்த 
மாகித் தொண்ணூறு நாழிகையில் அந்த இரத்தம் கம்பத் தாதுகளி 
லும் பிரிந்து பின்னுந் தொண்ணூறு நாழிகையில் சுக்கிலமாக மாதாவு 
ம் பிதாவும் ஸ்திரீபுருஷ சம்போகத்திலே யிருந்து இரண்டுபேரும் 
சங்கமஞ்செய்த ஆலிங்கன லீலாவினோதத்திலே விந்துவாகிய சுக்கில 
ம்பெருகி அந்தச் சுக்கிலத்தோடே பிராணவாயுவும் கலந்து ஸ்திரியி 
னுடைய கெற்பத்திலே அறுகம்பில்லின் முனையிலே பனிமீர் தங்கும் 
பிராமணமாய் பாய்கிறபோது முன் செய்யப்பட்ட பாவபுண்ணியமாகி 
ய இரண்டும் அந்தப் பிராணவாயுவினால் சீவனோடேகூடிக் கெற்பக்கு 
மியிலே சுக்கில சிரோணித சம்பந்தமாகி நேசித்துக் கருவிலுறையும் 
அந்த இருவினையானதும் அந்தக் கருவோடுவுறந்து கருவாகி வருவா 
கி பெடுக்கப்பட்ட சென்மபாவவினையாய் சுகதுக்கமாகிப் பாவபுண்ணி 
பங்களை அனுபவிக்க வேண்டிவரும் அந்த சென்னமானது ஒடுங்காம 
ல் இறந்தும் பிறந்தும் சகட்ம் போலும் காற்றாடிபோலும் தொடர்ச்சி 
யால் வரும் ஆனபடியினாலே ஜெனன மரணமானது ஒருகாலத்திலேயு 
ம் ஒடுங்காதே வாராய் சுவாமி இப்படி த்தொடர்ந்துவரப்பட்ட பிறவி 
நோயானது தீர்ந்து அழியா தபதம் பெறவேணுமானால் தேவரீரு 
டைய காரண சொரூபத்தைக்கண்டு தெரிசனை செய்யவேணும் அப்ப 
டித் தரிசனஞ்செய்வதற்குக் காரணகுரு தெரிசனமாகவேணும் அத 
னால் தத்துவக்கியானமும் அதனாலே ஆத்தும்போதமும் வரவேணு 
மந்தமார்க்கம் எப்படியென்றால் பிரிதீவு அப்புதேயுவாயு ஆகாயம் ஆ 
கபூதம் - டு - சுபோத்திரம் தொக்குரட்சு சிங்குவை ஆக்கிராணம் ஆக 
பொறி - ரு - சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆக பலன் - டு - வாக்குவா 
தம் பாணிபாயுரு உபஸ் தம் ஆக கன்மேந்திரியம் ரு - வசனம் காமன 
ம் தானம்விர்சாகம் ஆனந்தம் ஆககனம்விஷயம் – மனம் புத்தி சித் 
தம் ஆங்காரம் ஆக அந்தக் காணம் - ச-இடைபிங்கலை சுழிமுனை காந் 
தாரி குருசங்கினி அலம்புடை புருஷன் சிங்குவை அத்திரி ஆகாடி 
ய - பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நா தன் கிரிகா 
ன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயன் ஆகவாய்வு - ம் - ஆமாசயம் பக் 
குவமாசயம் மலவாசயம் ஜலவாசயம் சுக்கிலவாசயம் ஆக ஆசயம் 
அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விக்கியானமயம் ஆனந் தமயம் 
ஆககோசம் - ரு - மூலா தாம் . சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் வி 
சித்தி ஆக்கினை ஆக ஆதாரம் - சு - அக்கினிமண்டலம் ஆதித்தமண்டல 
ம் சந்திரமண்டலம் ஆகமண்டலம்--- ஆணவம் மாயை காமியை ஆக 
மலம் - கூ - வா தபித்தம் சிலேத்துமம் ஆகதோஷம் ங அர்த்த ஈஷணை 
பத்திரர் ஈஷணை . ஆக கஷணை ங தாமதம் ராசதம் சாத்துவிதம் ஆக் 
ருணம் --- காமம் குரோதம் 

மோகம் லோபம் மதமாச்சரியம் இரும் 
பை ஆங்காரம் ஆக சீவகுணம் - அ சாக்கிரம் சொர்ப்பனம் சுழுத்தி 


வவிமோட்சம், 


துரியம் துரியாதீதம் தொண்ணூற்று தத்துவ விபரங்களை யறிந்து 
தேகமும் தேகியும்வேறுபடுத்திச் சச்சு தானந்த ஸ்வரூபமாகிய ஆ 
த்துமாவைத் தரிசிப்பார்கள் அந்தவுண்மை ஞானிகள் உம்முடைய பா 
தமரைத் தரிசனை செய்து மேலாகிய பதத்தை படைந்து பிறவிசா 
சத்திலே யுட்படாமல் சாயுச்சியபதம் பெற்றுத் திருமூர்த்திகள் தே 
வாதிகளுடைய ஜன்னமாணங்களையும் கண்டு வாழ்வார்கள் இப்படிப் 
பட்ட பிறவிநோய்க்கு சஞ்சீவிபோலிருக்கிறவரான சுவாமி , 

வாந்தரும் வள்ளலேநீகேட்டருள் மகிழ்ந்து மன்னோ- எ - து . 

இப்படிக்கு மாயா ரூபனாகிச் சகல சீவதற்பானா யிருக்கிறவரா 
ன் ராம்பத்திரா அடியேன் உம்மைச் திறி துவரங் கேட்கிறேன் தே 
வரீர் அடியேன் பேரிலே அன்புவைத்துப் பிரியமாகத் தரவேணும் 
வாராய் சுவாமி - எ - று . 

வி . 
எவிகூர்வாளியா லெய்து நாயடியனேன் 
ஆவிபோம்வேளையா யறிவு தந்து 
தவுவாய் 
மூவர் நீ முதல்வர் முற்று நீமற்று நீ 
பாவநீ தருமர் பகைபினோடுறவும். 

இதன் பொருள் . 
ஏவிகூர் வாளியாலெய்துநர படியனேன் - எ - து . 
வாராய் ராகவேஸ்வரா மணிமகரகோடி ரவிதேசோமய்வீராசா 
கவாச ரணம் அவதார புருஷோத்தமா அகில தவ சோபனமணாளாத 
சர் தநந்தனா கவுசலைகற்பதிவாசா அயோத்தியா புரி மத்திய விஸ்வாமி 
பத்திர பெக்கரியப்பிரியா பகைசங்கரா அகலிகைமோட்சப் பிரதாபாதி 
ரியம்பகா அர்த்தநாரீசா சீதாசமேதா ரகுராமா சரணம் சரணம் வா 
பாய்சுவாமி தேவரீர் மகாராஜபுத்திரனாகப் பிறந்தும் கர்த்தப்போக்கி 
யனாய் எழுந்தருளியிருக்கிறீர் உம்முடைய வீரபராக்கிரமத்தினாலே 
பாமகேச் தண்ட மான வில்லைவளைத்து ராமசகாயமென்னும் அஸ்திரத் 

தை யென் பேரிலே கொடுத்தருளினீர் அந்த அஸ்திரமானது என்மா 
உர்பிலே பட்டு , 

ஆவிபோம்வேளையா யறிவு தந்து தவுவாய் - எ - து . 

மூவர்முதல்வநீ முற்றுமற்று நீ - எ - து . 
என்னுடைய தேகத்திலே யிருந்து ஆவியென்னும் பிராணன் பி 
ரிந்துபோகிற சமயத்திலே புகுத்தரிவான்விவேகத்தைத் தந்தருள் 
வாயந்தப் போதக் கியானத்தினாலே பார்க்கிறபோது தேவரீருடைய 
பிறப்பு எப்படியெனில் மூவரென்று சொல்லப்பட்ட சிருஷ்டி திதிச 
ங்காரமென்னும் மூன்றுதொழிலையும் நடத்தப்பட்டவரும் முதல்வ 
னென்னுஞ் சர்வகா ரணத்துக்கும் முதன்மையாகி யிருக்கப்பட்ட ப்ர 
ப்பிரம்ம வெளியாயிருக்குஞ் சிவப்பிரகாசமான கர்த்தனானவருந் தே 


சஅ 


வாலி மோட்சம், 


வரீர்தானே வாராய் சுவாமி மேலும் அந்தப்பிரமத்தினுடைய சாயை 
யிலேயிருந்து மாயையும் பிரமமும் கலந்து விந்துதோன்றி விந்துவி 
லே நாதந்தோன்றி நாதத்திலே சத்தந்தோன்றி சத்தத்திலே யிருந் 
து சாத்மீகமிராசதம் தாமதம் ஆகிய முக்குணத்திலே தாமதகு 
தை விஷ்ணுரூபமாக்கி இந்தமும் மூர்த்திவடிவினாலே சிருஷ்டிக்கிற 
துஞ் சங்கரிக்கிறது மாகி இந்த மூன்றுவிதத்தினாலே சராசரப் பிரப் 
ஞ்சம் வர்த்தனையாகிறதும் இப்படித் தேவரீர் படைக்கப்பட்ட லோ 
கத்திலே விருத்தியென்னும் க்ஷயமென்றுந் தோஷமென்றும் ஆகிறது 
மல்லாமல் , 

பாவநீதரும நீ பகையினோடுறவு நீ - எ - து . 
சகலமாகிய இருவினைவர்க்கங்கள் பாவமாகியதும் புண்ணியமாகி 
றதும் பகையென் னுஞ் சத்துருவாகிறதும் மித்துருவாகிறதும் ஆகிய 
சகலமுந் தேவரீரேயாகும் நிறஞ்சனவஸ்துவாகிய சுவாமி . 


கவி , 


வா 


புரமெலாமெரிசெய்தோன் முதலினோர்பெறுவிலா 
வாமெலாமுருவியென் வசையிலாவலிமைசா 
லுரமெலாமுருவியென் னுயிரையே துகாநின் 
சரமலாற்பிறிதிவே றுதவுவரே 

வறுதவுவரோ தருமமே . 

இதன் பொருள் . 
புரமெலாமெரிசெய்தோன் முதலினோர் பெருவிலா-எ - து . 

வா ராய் ராகவேஸ்வரா காசிகோசலை அயோத்தியா புரிவாசா 
பட்டாபிஷேகவிக்கினா ஆரண்யகெமனா குகன் சகாயா பரத்துவாசப் 
பிரியா சித்திரகூடாதிவாசா சீதாபதிக்கு ராமா சரணம் சரணம் 
ராய் சுவாமி , 

முற்காலத்திலே தாரகன் வித்துருமாலி சயத்துவச னென்று 
சொல்லப்பட்ட மூன்று பேரும் வயிராக்கிய தபசுசெய்து வரப்பிரசா 
தங்கள் பெற்று மகா சிவபத்தர்களாகிய அநேக சிவலிங்கத்தைப் பூ 
கைசெய்துக்கொண்டு ஆகாய பாதாதிலோகமென்னும் மூன்றுலோக 
த்திலேயும் அந்த மூன்றுபேருமிருந்து இராச்சியபாரஞ் செய்கிற 
கொடுமையினாலே தேவாதிகளுக்கு மேன் மேலும் கஷ் முண்டாயின் 
மையால் அவர்கள் செய்சிற கொடூரத்தைப் பரமேஸ்வரமானவர் தன் 
னுடைய திருவாயைத்திறந்து புன்னகைசெய்து அவர்களுடைய மு 
ன்றுகோட்டையுடன் மூன்று பேரையு மெரித்துச் சாம்பலாகி தூளி 
தஞ் செய்தருளினார் அப்படிப்பட்ட சிவன் முதலிய விஷ்ணுவும் ராமா 
வும் திக்குப்பாலகரும் தேவாதிகளும் ஆகிய இவர்களொருவரும் எ 
ன்னோடே அபிமுகமாக நின்று போர் செய்யமாட்டார்கள் வாராய் பா 
கவேஸ்வரா , 


வா வி மோட்சம்.. 


a வரமெலா முருவியென் வகையிலாவன்மை சொல் - எ - து . 

ஆதியிலே சுமேதமாகச் சுமந்திரியாகப் பதினாயிரம் யானையினு. 
டைய அநேக பலன் பெற்றிருந்த பிற்பாடு பஞ்சபூதத்தினாலே நான் 
குத்தத்தினுடைய பெலனும் எதிர்த்தவனுடைய பெலனிற் பாதியு 
மாக இதுவரைக்கும் யான் பெற்றிருந்தவரமும், வரப்பிரசாதங்களை 
யும்ஊடுருவி வலிமை வென்னும் வல்லபத்தைப் பொருந்தி இருக்கப் 
பட்டதாகிய . 

உரமெலா முருவியென் னுரையே நுகாநின் -எ - து . 
உரவமென்று சொல்லப்பட்ட அடியே னுடைய மார்பும் ஊடுரு 
வி சத்தநாடிகளையும் தசவாய்வையும் பருகி அடியேனுடைய பிராண 
வாயுவையும் பகருகின்றபடியினாலே . 

சரமலாற்பிரிதுவே றுளதசோதருமமே - எ - து . 
இவ்வளவு தாரூட்டியத்துடனே அடியேனுடைய பிராணனை 
ப் பருகத்தக்கதாகத் தேவரீருடைய ராமபாணததினாலே முடியுமல் 
லாமல் மற்றொருவராயுதத்தினாலே முடியாது வாராய் சுவாமிவா ராய் 
ராமச்சந்திரா. 

அவதாரிகை. 
என்றிப்படி சொல்லி ஸ்ரீராமரை வணங்கிச் சுக்ரீபனை யழைத்து 
வாலிபானவன் சொல்லுகின்றான் எ - று . 

க வி . 
மதவியல்குரங்குச்செய்கை மதிதொடுமாற்றிவள்ள 
லு தவியையுன்னியாவி யுற்றறிந்துணாகிற்று 
பதவியையெவர்க்கும் நல்கும் பன்னவன்பணிந்தயாவுஞ் 
சிதைவிகோய்தீரச்செய்து தீர்தரும்பிரவி தீராய் . 

இதன் பொருள் . 
மதவியல் குரங்குச்செய்கை மதிகொடுமாற்றிவள்ளல் - எ- று 

வாராய் தம்பி சுக்ரீவா இனிமேல் சுவாமியானவர் உனக்கு முடி 
சூட்டி ராச்சியபாரக் கொடுப்பார் ஆனபடியினாலே ஆசாரி பீடத்தி 
லே யிருந்து வான ரசைனியங்கள் சூழத்தக்கதாக ராசபோகத்தை 
அனுபவிக்கும்போது ராசமத மென்னுங் கர்வம் யாவருக்கும் வரும் 
வராய் தம்பி பவிசபாக்கியம் தன தான்யம் சம்பத்துக்களைக் கண்டா 
ல் யாவருக்கும் ஆங்காரமும் மகிழ்ச்சியும்வரும் அப்படி உனக்கு வக் 
தவிடத்தில் மதியென்னும் புத்தியினாலே கீழ்ப்படுத்தி அறிவினாலே 
ஆண்மையானதைத்தள்ளி வள்ளலாகிய சிரேஷ்டம்பொருத்திய இந்த 
ஸ்ரீசாமமூர்த்தியானவர் சொல்லப்பட்ட . 

உதவியையுன்னியாவி யுற்றறிந்துணாகிற்றி - எ - து . 
ராசகாலமும் மற்கட விருத்தியும் ஆகிய இந்த இரண்டையும் 
தள்ளி ராகேஸ்வரர் செய்யப்பட்ட உதவியை எந்தநோமும் விசா 

71 


வாலி மோட்சம் . 


வித்து உன்னுடைய பிராணனுக்குப் பிராணாயகனென்று விசாரித் 
தரிய வேணும் சக்ரீபா அதுவுமல்லாமல் . 
பதவியையெவர்க்கும் நல்லும் பன்னவன்பணித்தயாவும் - எ - து . 

ஸ்ரீராமரானவர் இன்னமெப்படிக்கொத்தவரென்றால் சைவாகம் 
திலும் வைஷ்ணவாகமத்திலும் மூலமந்திரமா யிருக்கப்பட்டவ சென் 
றும் சொல்லுகிற பீஜாக்ஷா சொரூபரானவர் அந்த மந்திரத்தைத் 
தோத்திரஞ்செய்து வணங்கப்பட்ட பக்த ஜனங்களுக்கு அவரவர் பிர 
யாசைப்பட்டு வணங்கின பலன்களுக்குத் தக்கதாகப் பலன் கொடுக் 
கப்பட்ட கர்த்தனாகிய இந்தச் சுவாமியானவர் பணிந்து சொல்லப்பட் 
ட பணிவிடைகளெல்லாம் . 

திதைவிநோய்தீரச்செய்து தீர்தரும்பிறவி தீராய் - எ - து . 
சிதையுங் குற்றமில்லா தபடிக்கு குற்றேவல் செய்துக்கொண்டவ 
ருக்கு அடிமைப்பட்டிருப்பாய் அப்படி செய்தால் ஆசாபாசத்தினாலே 
வரப்பட்ட பாசத்துவேஷாதிகளினாலே வரும் . இருவினைப் பயனால் 
பண்ணிய பாவத்திற் கீடாயெடுக்கப்பட்ட தீபாதஜனன மரணத்தைத் 
தீர்த்து நாலாம்பரத்தைக் 

கொடுப்பார் வராய் சுக்ரீபா நீ இராமத்தி 
பானம் பண்ணுவையே யானால் இம்மையிலே செல்வமும் மறுமையி 
லே மோக்ஷமும் உண்டாகும் வாராய் சுக்ரீபாவென்று சொல்லிப் பின் 
பு ராகவேசுரரை வணங்கிச் சொல்லுகிறான் - எ - று . 


ஓவியர்க்கருதாநாயே னுளதொன்று பெறுவதுன்பால் 
பூவியல் நறவமாந்திப் புந்திவேறுற்றபோது 
தீவினையியற்றில்லையா யெம்பிமெற்சிறியன் மேலும் 
ஏவியபகழியொன்று மெய் திடாவண்ணமன்றே . 

இதன்பொருள் , 
ஓவியர்க்கருதாநாயே னுளதொன்று பெறுவ தன்பால் - எ - து . 

ஓவியமென்னும் சித்திரத்தாலே எழுதுகிறவர்களுக் கரிதான் 
ரூபலாவண்ணியம் பொருந்தி யிருக்கப்பட்ட சவுந்தரிய லட்சணம் 
பொருந்தியிருக்கின்ற கர்த்தனே தேவரீரிடத்திலே அபேட்சையாக 
யொருவரங் கேட்கிறேன் வா ராய் சுவாமி . 

பூவியல் நறவமாந்திப் புந்திவேறுற்ற பேரது- எ - து . 
தேவரீர் சுக்ரீபன் பேரிலே கருணாகடாக்ஷம்வைத்து இராச்சிய 
பாரங் கொடுத்தபோது கிஷ்கிந்தையிலே அவன் ராச்சியபாரஞ் செய் 
இறநாளில் சரசவினையாட்டான் சல்லாபத்தினால் பூவென்னும் பல பல 
புஷ்பங்களினுடைய நறவென்னும் மதுக்களைப் பொசித்து அந்தக்கா 
ணங்களின் தலைபிசகி ஆனந்தமயமாகி அந்த லாகிரியினாலே சத்திய 
பேதம் பிறந்து கிருத்திய கிருத்தியங்கள் தெரியாமல் மந்தபுத்தியை 
புடையவனாகி , 


வாலி மோட்சம் . 


தீவினையியற்றில்லையாயெம்பிமேற்சிறியன் மேலும் - எ - து . 

தீவினை யென்னும் புத்திமோசத்தினாலே சிறிது குற்றங்குறை 
கள் அபசாரங்கள் செய்தார்களானாலும் என் தம்பியான சுக்ரீவன் 
பேரிலும் என் குமாரனான அங்கதன் பேரிலும் கோபமின்றி அவர்க 
கள் புத்தியில்லாமல் ஏதேது குற்றங்கள் செய்தபோதிலும் , 

ஏவியபகழியொன்று மெய்திடாவண்ணமன்றே- எ - து . 
அவர்களிரண்டு பேரிலும் என் பேரிலேவிய இந்தராமபாணத்தை 
த் தொடுக்கவேண்டியதில்லை தொடுத்தால் அவர்கள் தாங்க மாட்டார் 
கள் வாராய் சுவாமி இந்தவரமொன்று தரவேணும் சுவாமி . 

அவதாரிகை. 
இப்படி வாலியானவன் கேட்ட வரத்தைக் கொடுத்தருளிய பின் 
பு மறுபடியும் வாலி சொல்லுகிறான் -எ - து . 


க வி . 


மற்றிலையெனினுமையா வரக்கனைகாலிற்பற்றிக் 
கொற்றவாநிணக்கடர்ந்து ரூாக்கியடிமை செய்ய 
பெற்றிலைகடந்து சொல்லிற் பயனிலைபிழைத்ததேனு 
முற்ற து செய்யவேண்டி லூரியரிலனு மனுள்ளான் . 

இதன்பொருள் . 
மற்றிலையெனினு மையா வாக்கனைவாலிற்பற்றி - எ - து . 
தேவரீருடைய திருப்புயத்திலே தாங்கியிருக்கிற இராமபாணம் 
பட்டு இறந்து போகிறேனென்று சற்றாகிலும் வியாகூலமில்லை ஆனால் 
ஒரு சங்கடமுண்டு அதென்ன வென்றால் அரக்கரென்னும் இராக்ஷசரு 
க்கெல்லாம் காத்தனாகும்படி வயிசாக்கியத்தினால் ஒன்பது சிரசையும் 
பதினெட்டுக் கரங்களையும் அறுத்து அக்கினியிலே யொழித்து பிரம 
தேவரிடத்தில் அநேக வரப்பிரசாதம் பெற்றுத் தென் சமுத்திரத் 
தின் மத்தியிலே எழு நூறு யோசனை வீஸ்தாரத்துடன் இலங்கா தீர 
முண்டு அந்த ராச்சியத்திலே யிருந்த சாலன் குலிசன் காலங்கள் 
மாலன் வருத்தன் வாயுகாலன் வச்சிரமுஷ்டி ஏச்சகோபன் உன் மத் 
தன் மதமத்தடை சண்டன் பிரசண்டன் பிபதங்கன் பாகல் தன் சூரி 
யகேது சந்திரகேது பூமாட்சன் நாராக்ஷகன் மகா ராட்சன் காலகே 
சன் யாகக் கண்ணன் வேள்வியின் பகவன் சூரியன் பகை வச்சி கேது 
துட்டன் பிசாசன் குருகேந்திரன் கும்பன் நிகும்பன் தேவாந்தகன் 
நாராந்தகன் திரிசிரன் இப்படிச் சொல்லப்பட்ட படைத்தலைவரும் ஆபி 
வெள்ளம் படையோடும் மந்திரிமார் பிரதானிகள் ஆமாத்தியரோ 
டு கூடியிருந்து திரிலோக நாயகனென்று பிரதாபங்கொண்டு மூன்று 
லோகத்தையு மடக்கி அநேக பிரஸ் தாபங்களை நடத்தப்பட்ட இவ 
ணன் தேவரீருடைய தர்மபத்தினியான சீதாலட்சுமியைத் திருடிக் 


ரூஉ 


வாமோட்சம். 


கொண்டு போய் சிறைவைத்திருக்கிற படியினாலே அந்த ராவணனான 
வனை என்வாலினாலே பின்கட்டர்கக் கட்டியிருக்கி . 

கொற்றவா நிணக்கடர்ந்து குரக்கியலடிமைசெய்ய - எ - து . 
கொற்றவாற்றிப் பாடாகிய சவுரியபராக்கிரமம் பொருந்திய ராக 
வேஸ்வரா தேவரீரின் முன்பாகப் பாதகாணிக்கையாக வைத்து அடி 
யேனுடைய வானாசைனியங்களும் வாய்பதைத்துக் கைகட்டி நின்று 
பணிவிடை செய்யத்தக்கதாக . 
வெற்றிலை கடந்து சொல்லிற் பயனிலைபிழைத்தேனும் - எ - து . 

இந்தக் காரணத்தைச் செய்து பெருமை பெறுகிறதற்கு அடி 
யேன் பாக்கியம் பெறவில்லையே யென்னும் ஒரு சங்கடமேயல்லாமல் 
மற்றொரு சங்கடமுமில்லை வாராய் சுவாமி இனிமேல் யான் குற்றுயி 
ராய்க் கிடந்து சொன்ன தினாலே ஒரு பிரயோசனமுமில்லை. வாராய் 
ராகவேஸ்வரா , 

உற்றது செய்யவேண்டி வரியரிலனும்னுள்ளான் - எ- து . 

இனிமேல் இப்படிப்பட்ட காரண முடித்துத் தேவரீருக்குப் பி 
ரீதி வருவிக்கச் செய்யவேண்டுமானால் வானராசாக்களுக்குள் அனு 
மந்தனானவன் உனக்குச் சகலமு முடித்துக் கொடுப்பான் வாராய் 


சுவாமி . 


கவி . 


அனுமனென்பவனேவாழி யையநின் செய்பவண்கைத் 
தனுலென நினைத்துமற்றைத் தம்பியேதும்பிசால 
வினியொரு துணை மற்றில்லை யினி யவரில்லையென்று 
வனிதையைாடிக்கொல்வீர் மலையினும்வளர்ந்ததோளிர் . 

இதன் பொருள் . 
அனு மனென்பவனே வாழி யையநின் செய்யவண்கைத் - எ - து . 

வாராய் ராமபத்திரா அனுமனென்று சொல்லப்பட்ட வாயு புத் 
திரனான மாருதியானவன் எப்பேர்ப்பட்டவ னென்றால் திருப்பாற்கட 
லினும் வைகுந்தமென்னும் நகரத்தினும் அலங்கார புருஷனாகக்கொ 
ண்டு பஞ்சாயுதபாணியாய் ஆனந்த சயனயோக நித்திரை யுடையவு 
ராய் ஜலரூபராய் ஜீவேசமாய் சர்வயோக்கியராய் சர்வ பிராணிகளை 
யும் அவரவர்க்கு வேண்டிய பக்ஷணங்களைக் கொடுத்து ரக்ஷிக்கப்பட்ட 
இரட்சபோத துரந்தர நீதராய் இஷ்டா னுவந்தரா யஷ்டாக்ஷர மந்திர 
ரூபமாகிய இரக்ஷ கர்த்தாவென்று பேருடையவராய் இருக்கப்பட்ட 
ஒய் ராவதேவா அவன் தேவரீருடைய திருக்கரத்திலே தாங்கி யிருக் 
கப்பட்ட . 

தனுவென நினைத்துமற்றைத் தம்பியே தும்பிசால் - எ - து . - 

உம்முடைய பராகோ தண்டமான வில்வென்றே கருதவேனும் 
வாராய் சுவாமி என்தம்பி சு கரீபனானவனை உம்முடைய தம்பியாகிய 
வாய சுவாமியென்றே நினைக்கவேணும் வாராய் ராகவேஸ்வரா. 


வாமோட்சம் . 


இனியொரு துணை மற்றில்லை யினியவரில்லையென்று - எ - து . 

இவர்களிரண்டுபேரும்தேவரீருக்கு சகாயமாகி வந்த போதே 
இராவண சங்காரஞ் செய்கிற தர்க்கும் மகா லட்சுமியை சிறை மீட்டு 
கிறதற்கும் வேறேயொரு சகாயம் வேண்டாம் வாராய் சுவரமியான 
படியினாலே சுக்ரீவன் முதலாகிய இருபத்தொரு ராசாக்களையும் அ 
னுமான் முதலான நாற்பத்திரண்டு மந்தரி மாரையும் எழுபது வெள் 
ளம் வானர சைனியங்களையும் கைவசமாக்கி , 
வனிதையை நாடிக்கொல்வீர் மலையினும்வளர்ந்ததோளிர் - எ - து . 

இனிமேல் காலதாமதஞ் செய்யாமல் வனிதையென்று சொல்லப் 
பட்ட தேவாஸ்திரீகள் காந்தர்வஸ்திரீகள் நாககன்னிகள் வித்தியாதா 
ஸ்திரீகள் கிம்புருட ஸ்திரீகள் முதலான மானிடஸ்திரீகளாகிய இவர் 
களுக்கெல்லாம் மிகுந்த சிபோரத்தின சிந்தாமணிபோல் சிலாக்கியம் 
பொருந்திய தேவரீருடைய தருமதா ரமான மகா இலட்சுமியைத் தே 
டிக்கொள்ளவேணும் வாராய் ராகவேஸ்வரா பர்வதமபோன்ற புயங் 
கள் பொருந்தினவரான லோகநாயகா சரணம் வாராய் சுவாமி . 

அவதாரிகை . 
வாலியானவன் இப்படிச்சொல்லிச் சுக்ரீபனை யழைத்து அங்கத 
னைக் கூட்டிக்கொண்டு வரச்சொல்ல அப்படியே சுக்ரீபன் சென்று 
அங்கதனை யழைத்துவா அங்கதன் வாலி மேல் விழுந்து துக்கித்துச் 
சொல்லுகிறான் எ - று , 


கவி . 


எந்தையேயெத்தையே நீ யெழுதினவளர்காலத்தில் 
சிந்தையாற்செய்கையாலும் தீவினை செய்கிலா தாய் 
நொந்தனையது தானிற்க நின்முகம்நோக்கிக்கூற்றன் 
வந்ததோயன்றோவஞ்சர தாபவன் விலியைத் தீர்ப்பார் . 

இதன்பொருள். 
எந்தையேயெந்தைபே நீ யெழுதிரைவளர்காலத்தில்- எ - து . 

வாராய் தந்தைபே அடியேனை அருமையோடுங்கூடிப் பயின்று 
வளர்த்த தந்தையே எழுதிரை ஆரம்பத்துடனே இலக்ஷம் யோசனை 
விஸ்தாரம் பொருத்திய சமுத்தியஞ் சூழ்ந்திருக்கிற அராயிரம் யோ 
சனை விஸ்தாரமாயிருக்கப்பட்ட சம்புத்தீவான இந்தப் பூமியிலே தே 
வரீர் உற்பவித்ததாள முதல் இதுவரையும் , 

சிந்தையாற்செய்கையாலுந் தீவினைசெய்கிலா தாய் - எ - து . 
உம்முடைய சிந்தையென்னும் மனத்திலேயும் தர்மத்தினாலேயு 
ம் வாக்கினாலேயும் ஒருகுற்றங் குறைபாடுகள் யாதாமொருவருக்குச் 
செய்தவால்லவே வாராய் தந்தையே இதை விசாரித்துப் பார்க்கிற 


போது : 


வாலி மோட்சம் . 


கொத்தனையது தாநிற்க நின்முகம் நோக்கிக்கூற்றன் - ள - து . 
இப்படி சத்தியதர்மத்தோடு பயபக்தியோடும் நிர்மலமனத்தோ 
இங் கூடியிருக்கிற தேவரீருடைய சமீபத்திலே கூற்றனென்று சொ 
ல்லப்பட்டவன் சையமா நகரத்திலே இயமப்புரியென்னும் பிரதேசத் 
திலே மகிடவாகனமேறி மகிடக்கொடி பிடித்துக் காலபாசம் கால்கு 
லம் தெண்டாயுத முதலியவைகளைக் கரத்திலே தாங்கி கற்கடந்தொ 
ம்பிரியும் அஸ்திமாலையுந் தரித்து கால மிகுத்தியு வென்னும் மந்திரி 
யோடுங்கூடி நவரத்தின சிங்காசனத்திலே யிருந்து சிவந்தர் கூர்த 
லும் இருண்டமேனியும் வளைந்த தந்தத்தோடு கூடி இருபத்தொரு 
ஈகர் ராசாக்கள் சூழத் திரிலோகத்திலேயும் வாழப்பட்ட சகலஜனங்க 
ளையும் அவரவர் செய்யப்பட்ட பாவபுண்ணியத்தை விசாரித்துப் புண் 
ணிய தேகத்தைச் சொர்க்கத்துக்கு அனுப்பிப் பாபிஷ்டரான பேர் 
களை அவரவர் செய்த கர்னகடூரம் போல விசாரணை செய்து ரவுர 
வம் மகாரவுரவம் கோரம் அதிகோரம் உக்கிராவுரவம் கிருமிரவுரவம் 
மலாவுரவம் மூர்த்திராவு ரவம் புழுத் துரும்பை எரிவட்டம் மணல் 
வட்டம் சுழல்வட்டம் ஏரிபாலவட்டம் கழுமுனை முதலான நரகங்களி 
லேபோட்டு தெண்டனை செய்யப்பட்ட எமதர்மராசன் கர்மிகளுக்கு 
காமராசனாக உத்தமவடிவாகியும் அதர்மிகளுக்கு மூன் சொல்லப்பட்ட 
எமரூபமாகியு மிருக்கின்றவர் இன்றைக்கு . 
வந்ததோயன்றோவஞ்சா தாரவன்வலியைத் 

தீர்ப்பார் -எது . 
உத்தமதர்மத்தோடும் ஈஸ்வரப்பத்தியோடும் தரும் தேத்தோ 
டும் இருக்கப்பட்ட தேவரீருடைய பிராணனைப்பருதிக்கொண்டு போ 
எபொழுதே இயமனை வெல்லுகிறபேர்கள் ஒருவருமில்லையே வாராய் 
தந்தையே - எ - று . 


பஞ்சின் மெல்லடியாள்பா தன் பதகமலங்களென்று 
பஞ்சலித்தேத்துஞ்செங்கையாற்கடல்கடைந்து முன்னாள் 
எஞ்சலிலமாருண்ண விண்ண முதீர்ந்த நோயா 
துஞ்சினை.வள்ளியோர்க ணின திலாற்கொல்லற்பாலார் . 

இதன் பொருள் . 
பஞ்சின் மெல்லடியாள்டாதன் பதகமலங்களென் று - எ - து . 
பஞ்சென்று சொல்லப்பட்ட செம்பஞ்சுபோலே மிருது பொரு 
* திய திருப்பாதங்களுடைய பார்வ தாதேவியம்மனை இடது பாகத் 
திலே வைத்திருக்கும் பரமசிவனுடைய இரண்டு பாதார விந்தங்களை 
யும். அல்லும் பகலும் அறுபதுஎழிகையும் கனவிலும் நினைவிலும்மற . 
வாமற்கொண்டு, 


வாலி மோட்சம். 
அஞ்சலித்தேத்துஞ்செங்கை யகற்கடல்கடைந்து முன்னான் - எ - து . 

அஞ்சலிசெய்து இரண்டுகரங்களையும் சிரசின் பேரில் கூப்பிமன 
மானதை ஒருவழிப்படுத்தி இரண்டு கண்களிலும் ஆனந்த பாஷ்பம் 
ஒழுக்கத்தக்கதாகச் சிவசிவசிவமகாதேவாவென்று வணங்கி மகாசிவ 
பத்தனா யிருக்கிறவர்களுக்குக் கர்த்தனாயிருக்கிற விஷ்ணுவுக்குப் பத் 
தனாயிருக்கிற . 

எஞ்சலிமலாருண்ண விண்ண முதீர்ந்தநோயா- எ - து . 
தேவாதிகளுடைய திரைநரை தீரத்தக்கதாகவும் அவர்கள் பூர் 
ணவயதை அனுபவிக்கத்தக்கதாகவும் யாதொரு சஞ்சலமு மில்லா 
மல் வாழும்படியாகவும் தேவாமிர்தத்தை எடுத்துக்கொடுத்துப் பெரு 
மைபெற்ற தந்தையே. 
துஞ்சினைவள்ளியோர்க ணினதிலாற்கொல்லற்பாலார். எ - து . 

இப்படிச் சொல்லுகின்ற பலபல சற்கருமங்களைச் செய்யப்பட்ட 
தேவரீருடைய அவகேட்டினாலே இறந்து போகும்படி நேரிட்டதோ 
வாரும் தந்தையே தேவரீரைப்போல் சாமர்த்தியத்தில் மிகுந்தவர் 
ஒருவருமில்லையே வாராய் தந்தையே என்ன செய்வேன் வாராய் தக் 
தையே . 

அவ தாரிகை , 
என்று இப்படி துதிக்கிற அங்க தனைப் பார்த்து வியாகூலப்பட 
வேண்டாம் மகனே பென்று வாலிசொல்லுகிறான் -எ - து . 


பாலகாலவிர்த்தி தயன் சொல் பற்று திபார்க்கிற்றன்னின் 
மேலொருபொருளுமில்லை. மெய்ப்பொருள்வில்லை தாங்கித் 
கால் தரைதோயநின்றான் காட்சிக்குமெளியனாகி 
மால் தரும்பிறவிநோய்க்கு மருந்திவனவணகுமைந்தா . 

இதன் பொருள் . 
பாலகா தவிர்த்தியென் சொல்பற்று தியார்கிற்றன்னின் - எ - து . 

வாராய் குமரபா யானிறந்து போகிறேனென்று வியாகூலப்பட 
வேண்டாம் வாராய் அங்க தா யான் சொல்லப்பட்ட வார்த்தையை நீ 
உறுதியாகக் கேட்க வாமாய் மகனே இதோ ராகவேஸ்ர மூர்த்தியினு 
டைய வரலாற்றையும் காரணகாரியங்களையும் உற்று விசாரித்து அர் 
தக் காரணங்களிலே யோசித்தால் , 
மேலொருபொருளுமில்லை மெய்ப்பொருள்வில்லைத் தாங்கி - எ - து . 

லோககர்த்தாவான இந்தச் சுவாமியானவர்க்கு மேலாக ஒரு 
காரண காரியமும் ஒரு அதிசயவிசேஷமும் அவருக்கு மேலான ஒரு 


வாலி மோட்சம், 


கர்த்தத்துவமும் இல்லை இல்லை வாரான் குமாரா இவர் பிரம விஷ்ணு 
ருத்திரன் மபேஸ்சுரன் சதாசிவன் பராசத்தி யென்று சொல்லப்பட் 
ட ஆறுதெய்வீகங்களுக்கு மற்று முண்டாகிய இராச தெய்வீகங்களு 
க்கும் மேலாகம் பிரகாசிக்கிற பரமப்பொருளா யிருக்கப்பட்ட நீரும் 
லவஸ்துவாகும் வாராய் அங்கதா . 

கால்தரைதோபநின்றான் காட்சிக்குமெளியனாம் - எ - து . 
இதோ காலனென்னும் இரண்டு பதங்களும் பூமியிலே படத்த 
க்கதாக கேவலமான ஒரு மனிதனைப்போல நின்றார் இந்த ராகவேஸ் 
வர மூர்த்தியானவரைப் பிரத்தியக்ஷமாகக் காணவேணுமானால் மகா 
துர்ப்பலம் பெரியோர்கள் வெகுகாலம் தபசு செய்தாலும் கிடைக்கா 
து வாராய் குமாரா இப்போது காண்கிறதற்கு மகா வெளிதாக நிற்க 
ப்பட்ட இந்த சுவாமியானவர் . 
மால் தரும்பிறவி நோய்க்கு மருந்திவன் வணங்குமைந்தா- எ - து , 

மாலென்ற ஆசாபாச மென்னும் மாய்கையினால் பல பல பதார் 
த்தங்களிலும் தன தானியம் சம்பத்துகளிலும் பெண்டு பிள்ளை பண்டு 
பதார்த்தங்கள் பேரிலும் ஆசைப்பட்டு எந்நேரமும் உழன்றுக்கொ 
ண்டிருந்து அந்தி வேளையிலும் பல பல விதத்தாலே மனதை விடுவா 
ர்களானால் அதனாலே ஜென்மம் வரும் அப்படி யில்லாமல் பிராணன் 
போகிற சமயத்திலே இந்தப் பகவானுடைய திருநாமமாகிய ராமரா 
மத்தை ஜெபித்து துதிப்பார்களானால் பிறப்பு இறப்பில்லாத சாயுச்சி 
பபதத்தைக் கொடுக்கப்பட்ட அருமருந்தாகும் வாராய் அங்கதா இவ 
ரை வணங்கப்பட்ட மார்க்கம் யெப்படி யென்றால் சித்தாந்த மென்றும் 
வேதாந்த மென்றும் சொல்லப்பட்ட இரண்டு மார் கமுண்டு அதில் 
பிராமணாகளும் சற்சனர்களும் செய்யப்பட்ட கிரிகையாவது அருண 
வுதயத்திலே யெழுந்து அற்புதமான தெய்வங்களையும் அற்புதமான 
வஸ்துக்களையும் தியானித்து நிருதி மூலையிலே சென்று சவுசவிதி 
முடித்துத் தந்த விதி ஸ்நான விதி அனுஷ்டான் விதி பூசைவிதி 
போசனவிதி இப்படிப்பட்ட ஆறுவித தர்மங்களையும் முடிக்கவேணும் 
பஞ்சயெக்கியங்கள் செய்து ஜெபம்பண்ணி மூன்று காலமும் காயத்தி 
யை ரூபலட்சணமறிந்து ஜெபித்து ஆதித்தனுக்கு அர்க்கியா திபதி பூ 
சைகொடுத்து இருபத்திாலு காமமுடித்துப் புராண சாஸ்திரங்களை 
வாசித்து அன்போடே தேவார்ச்சனை செய்து ஓதல்ஓதுவித்தல் ஏற்ற 
ல் இடுதல் வேட்டல் வேட்பித்தலாகிய ஆறுகர்மமும் செய்து பாத்திரா 
பகத்திர பாத்திரங்களை யறிந்து தர்மஞ்செய்து சத்தியத்துடனும்ய தா 
ர்த்தத்துடனும் நித்தியகர்மமுஞ் செய்யவேண்டும் மேலும் பிராமண 
லோகத்திற்கண்ட தெய்வமென்றெண்ணி சத்த விர்த்தியுடனே கூடி 
பிருந்தாலவன் பிராமண யோனியில் ஜன்மித்து வித்தியா வல்லவ 


கித் கேஜசு பொருந்தி தீர்க்காயுசுடனும் அஷ்ட பாக்கியத்துடனும் 
பொருந்திவாழ்வான் இந்த கர்மவிக்கின ஒருவேளை செய்ததானால் 
அவன் சேயோனியிலேபிறந்து கஷ்டத்தையடையவன் இந்தப்பிரா 
மண விர்த்தியினாலாகிலும் ஞான போகத்தினாலேயாகிலும் இராமத் 
தியானம் செய்தல் பிரவிசாகரத்தையறுக்கலாம் ஆகையினாலே நீஇக் 

வாமியானவரை வணங்கிப் பணிவிடை செய்யவேணும் வாராய் 
அக்கதா - எ - று . 

அவதரிகை. 
வாலியானவன் இப்படிச்சொல்லி அங்கதனுடைய வியாலைத் 
தைத் தீர்த்துச் சுவாமியோடு சொல்லுகின்றான் . 


இடைக்கலமென மேவியதோர்பணி 
கிடைக்லெப்பொழுதே செயுங்கேண்மையோன் 
படைக்கலக்கைப் பரம்பொருளேயுன்றன் 
அடிக்கலம்படி பேன் பெற்றவங்கதன் . 

இதன்பொருள் . 
இடைக்கலமென மேவியதோர்பணி - ச - து . 
வாராய்ராகவேஸ்வரா இனிமேல் இராவணாகி ராட்சதருடனே 
போர்செய்கிற எழுபதுவெள்ளம் வானரபடைகளோடே ஒவ்வொரு 
பணிவிடை சொல்லுகிறபோது . 

இடைக்கிலப்பொழுதே செயுங்கேண்மையோன் - எ - து . 
அதற்கிடையிலே இந்த அங்கதனோடே ஒவ்வொரு பணிவிடை 
சொன்னால் அந்தக்ஷணமே முடித்துக்கொடுப்பான் வாராயராகவேஸ் 


படைக்கலக்கைப் பரம்பொருளேயுன்றன் - எ - து . 
படைபென்னும்பஞ்சாயு தங்களைத் தாங்கியிருக்கிறவரான சுவாமி 
பாப்பிரம்ம ரூபனாகிய ராகவேஸ்வரா . 

அடைக்கலம்மடி யேன் பெற்றவங்கதன் - எ - து . 
இதோ என் குமாரனாகிய அங்கதன் அடைக்கலம் ஆதலால்மீதே 
காக்கவேணும் இந்தகாள்வரைக்கும் என்குமாரன் இனிமேல்தேவர் 
குடைய குமாரனாகும் வாராய் சுவாமி - எ - று . 


அவதாரிகை . 
வாலியானவன் இப்படி அடைக்கலம் கொதி வனவில் ஸ்ரீராமர் 
அங்கதனுக் கபயஸ் தங்கொடுத்தருளியபின்பு வாசியோடு சொல்லு 


சிறார் . 


கவி . 


பெரியதோர் பிழைகள் செய்தேன் பெரும்படையாலிகளாய் 
அரியதோர் தனத்தினாலே யாருயிர்மீட்டுக்கொள்வேன் 
உரியதாநாட்டையாண்டோ யுடன் பிறந்தானுநீயும் 

பரிபவதோர்பலனுங்காணப் பாரினையாள் வாயின்றே . 
பெரியதோர் பிழைகள் செய்தேன் பெரும்படை, வாலிகேளாய்-- து . 

முன் ஜென் மாந்திரத்திலே பெரிய குற்றதைச் செய்க பெரிதாக 
ய சேனைகளையும் ஆயுதங்களை யுமுடைய வலியே நீகேள். 

அரியதோர் தவத்தினாலே யாருயிர் மீட்டுக்கொள்வேன் -எ - து . 

அரிதானபேர் தவத்தைச் செய்தபடியினாலே சத்தியரூபமான 
இராமபானத்துக்குஉன்னுயிரை கொடுக்கேன்னாராய்வாலி ஆயினும் 
என் னு யிரைக் கொடுக்கிறேன் . 

உரியதாநாட்டையாண்டோ யுடன் பிறந்தானு நீயும் - எ - து . 

உரிதான சந்தோஷத்துடனே உன் தம்பியான சுக்ரீபன் இளைய 
ராசாவாகவும் நீ இராசாயாகவுமிருந்து . 

பரிவதோர்பலனுங்காணப்பாரினையாள்வாயின்றே-- து . 
பரிந்துசகலமான பேர்களும் சந்தோஷிக்கத்தக்கதாக இராச்சிய 
பாரஞ்செய்து சுகமேவாழ்ந்திருக்கவேணும் வாராய்வாலி - எ - று . 

அவதாரிகை அது கேட்டு வாகிசொல்லுகிறான் . 


சு வி . 


சவுக்குத்தப்பியிங்கே யெழுந்தன லென்ன லோடும் 
கோவுக்குத்தப்பிலா தாய் கொடுங்கணை தனக்குகல்லோய் 
சாவுக்குத்தப்பினாலும் தன்வடுமாறாதன்றோ 
யாவுக்குந்தப்பினேனே யரிகுலத்தரசவின்றே . 

இதன்பொருள் . 
ஏவுகுத்தப்பியிங்கே யெழுந்தனனென்னலோடும் எ - து . 

வாராய் சுவாமி சரணம் சரணம் வாராய் ராகவேஸ்வரா தேவர் , 
கும் அடியேன் பேரிலே மனுசால் திரமுரைமையாய் அகப்பட்ட கிச 


மத்துக்குத் தப்பிப்பிழைத்துக்கொண்டாலும் குற்றமுண்டு வாராய் 


சுவாமி . 


கோவுக்குத் தப்பில தாய் கொடுல்ணை தனக்கு சல்லோப் - எ - து . 

கோவென்றராச்சியத்தையாளுகிற தற்குக் குற்றமில்லாமல் அர 
சி செய்யப்பட்டவரான சஷாமி ராஜ ேபெப்படியென் றால் டிக் 
சிரியராஜன் ஐந்து வயதிலே அறியமொழியான அட்சர யப்பியாசஞ் 
செய்து இதிகாசபுராணங்களைக்கற்று மது நூலஹிந்துத் தர்மசாஸ்திர 
மறிந்து ஆயுதயப்பியாசம்பண்ணி குருபக்தியுடனும் ராசத்தன்வை 
ந்தபிறகு நவரத்தின சிங்காதனத்திலே மகுடமுடி மன்னவனாகியிருக் 
து மந்திரிபிரதானிகள் கலகர்த்தர்கருணீகர் துரைமக்கள் இடம் வலம் 

விவகாரிகள் அவர் காசரண முகலட்சணங்களையும் பார்த்து மத் 
தியஸ்தனாலே தெளிந்து மந்திரியினுடைய யோசனைபினாலும் சத்தி 
வத்தைக்கண்டு மனுவிக்யான தர்மத்தையோர்ந்து சத்திய தர்மத்துக்கு 
ப்பயந்து சிக்ஷை செய்யவேனும் ஆறுபோகத்திலே ஒருபோகம் திரை 
கொண்ட துஷ்டரை நிக்கிரகித்து சிஷ்டரைப் பரிபாலித்து பொருமையு 
டனே சாமபேத காண தண்டமென்னும் ச தூர்வி தவுபாபத்துடனே ச . 
துரங்ககளத்தை தொகைகொண்டு ஆயுவாகனத்தை வகை 

வகைகித்தனைதா 
னியம் சம்பாதித்துக்கொருவர்கலகம் ஆமாத்தியன் மாருடைய விரோ 
தம் தன்னுடைய அவேகத்தினால் வசப்பட்ட உபத்திரமாகிய இவ்வா 
றுவகையும் நீக்கிப் பிரஜைகள் பேரிலேபெற்ற மாதாவானவள் குழந் 
தைகளை இரட்சிக்கிறது போலபட்சம்வைத்து பிரமாண தர்மத்தைசெ 
ய்து பிரமண்பட்சத்துடனே சோடச தர்மங்களும் யாககர்மங்களும் 
மேன்மேலுஞ்செய்து குடிகளை மிகவும் பட்சுத்துடனே இரட்சித்துத் 
தேவாலயங்களிலே பூசைநைவேத்தியங்கள் முறைபோல் செய்வித்து 
இரதவுற்சவம் திருவிழா முதலான துகளும் நடப்பித்து பால் திரீமனம் 
பாதிரவிய மோசமில்லாமல் ஓதல் வேட்டல் வேட்பித்தல் வாழ்வித்த 
ல் கொடை ஈதல் உலகாளுதல் ஆகிய ஆறுதொழிலும் செய்து வஸ்தி 
சாபரண அலங்காரத்துடனே பரிமளபுஷ்பங்களையணிந்து தெய்வ தரி 
சன நைவேத்திய தானம் புராணகேள்வி உல்லாசசலாச சங்கீதகேள் 
வி பாதராட்டிய சந்தோஷத்துடன் ஷட்ருசிவர்க்கங்களை பொசித்து 
அஷ்டசுகங்களையனுபவித்து வாழ்கிறதாகும் இதிவொன் அர் தவறாமல் 
இராச்சியபரிபாலனம் பண்ணப்பட்ட சுவாமி அடியேன் பிழைத்துக் 
கொண்டதேயானால் சகாயமான உமது ராமபாணத்துக்கும் குறைவு 
ண்டுவாராய் சுவாமி . 


சாவுத்தப்பினாலும் தனவமொமு தன்றோ- எ - து . 
அடியேனும் இரக்கப்பயந்து உயிர்பெற்றிருப்பேனானால் அடியே 
ன் பேரிலே இதுவரையிலும் ஒருவருடைய ஆயுதம்பட்டுமறுவுற்றதில் 
லையே இனிதேவரீர் கிருபைவைத்து அடியேன் பிழைத்திருந்தால் இ 
ந்த அஸ்திரம்பட்ட வடுவுமறையுமோ வாராய்சுவாமி வாலிபென்றும் 
வடுவான் என்றும் போகேட்கலா மோ வாராய் சுவாமி , 

யாவுக்குத்தப்பினேனே பரிகுலத்தசரவின்றே - எ - து . 
இர்தக்குற்றமொன்றும் வாராமல் தேவரீருடைய பாதாரவிந்த 
த்திலே சோத்தக்கதாக அனுக்கிரசந்தாவேணும் சூரியகுலமன்னவ 

ன சுவாமி சரணம்சரணம் வாராய் ராகவேஸ்வரா என்று வாலியா 
னவன் தோத்திரபாராயணஞ் செய்தமாத்திரத்தில் சுவாமியானவர் 
அவன் மேல்வைத்திருந்த அஸ்திரத்தைப்பறித்தருளினார் அப்போது 
வாலியானவன் ராமா ராமாவென்ற தியானத்துடனே ஸ்ரீவைகுந்தத் 
தை யடைந்தான் . 


ஆதலால் இந்த ராமாயணகவிகளையும் வசனங்களையும் பொய்யெ 
ன்று சொல்வானாயின் வாலியைப்போல வாதைப்பட்டு மரணமடைவா 
னென்பது பெரியோர்கள் உண ராமற்போகார்கள்-எ - து . 


வாலி மோட்சம் மூலமும் - உரையும் 


முற்றுப்பெற்றது. 


பாம் 


